ONFIGHT 


செந்திலாண்டவன் துணை 


67 
கந்தா 

கலிவெண்பா 


+ TANJORE 


AUV 


[ மூலமும் உரையும் ) 


S 


ஸ்ரீ சா மடம் : திருப்பனந்தாள் 

1949 
( 
617 


TEASE 


Sar 


செந்திலாண்டவன் துணை 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்து வெளியீடு 


திருச்செந்தூர்க் கந்தர் கலிவெண்பா 


ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
ஆதிகுமர குருபரசுவாமிகள் அருளிச்செய்தது . 


617 


ஆங்கிலத்தில் ஸ்ரீ மு . அருணாசலம் அவர்கள் M.A. , 

மொழி பெயர்ப்புடனும் , 
இந்தியில் Sri B. D , JAIN , M.A. , Professor , 

Hindu University, Benares 
மொழி பெயர்ப்புடனும் . 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்துத் தலைவர்களாகிய 
ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருணந்தி சுவாமிகள் அவர்களுடைய 

கட்டளைப்படி 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர் . உ . வே . சாமிநாதையரவர்கள் குமாரர் 
எஸ் . கலியாணசுந்தரையரால் 


சென்னை , பாரதி விஜயம் அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பெற்றது . 


சர்வதாரி ஹ பங்குனி மீ 


உரிமைப்பதிவு ) 


[ மார்ச்சு 1949 


நகர அச்சகம் 
மதுரை ரோடு 
திருச்சிராப்பள்ளி 


மூ கவுரை 


617 


உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் 
மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய்க் 
கருவாய் உயிராய்க் கதியாய் விதியாய்க் 
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே 

- கந்தர் அநுபூதி . 
மக்கட் பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் தத்தம் 
ஒழுக்க நெறியில் நின்றும் பிறழாமல் இறைவன் வழி 
பாட்டில் நிற்றல் வேண்டும் . இறை வழிபாட்டில் மனம் 
எளிதில் பண்பட்டு அவனது அருளைப் பெறச் சிவாநு 
பூதிச் செல்வர்கள் அருளிய நூல்கள் பல . அவற்றுள் 
திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்து ஆதி குமர குருபர 
சுவாமிகள் அருளிய " திருச்செந்தூர்க் கந்தர் கலிவெண்பா 
என்பதும் ஒன்று . 

இந்நூல் திருச்செந்தூரிற் கோவில் கொண்டெழுந் 
தருளிய கந்தப் பெருமானைப் பற்றிக் கலிவெண்பாவால் 
சிறப்பித்துக் கூறுவது ; சைவசித்தாந்த நுட்பங்களையும் , 
முருகப்பெருமானின் பெருமை முதலியவற்றையும் 
பெற்றுத் திகழ்வது ; சொற்சுவை பொருட்சுவையுடன் 
ஆற்றொழுக்கான நடைகொண்டு செல்வது ; நூற்றிருபத் 
திரண்டு கண்ணிகளைக் கொண்டது ; ஒவ்வொரு கண்ணி 
யும் பத்திச்சுவை சொட்டச் சொட்ட அன்பர் மனத்தைப் 
பரவசப்படுத்துவது ; குட்டிக் கந்தபுராணம் எனச் சிறப் 
பிக்கப் பெறுவது . 

இந்நூல் பாராயணத்திற்குரிய நூலாகும் . இதனை 
நாடோறும் பாராயணம் செய்வோர் முருகன் அருளும் , 
கல்வி வளமும் , செல்வப் பெருக்கமும் , பேசுந் திறமையும் , 
காரியசித்தியும் பெற்றுப் புகழுடன் விளங்குவர் . 


iv 


இக்கந்தர் கலிவெண்பாவிற்குப் பல பெரியார்கள் 
எழுதிய குறிப்புரை முதலியன இருப்பினும் அவை கற் 
றோர்க்கே மிகப் பயன்படுவன ஆகும் . மற்றையோரும் 
எளிதில் பொருளுணர்ந்து பாராயணம் செய்து முருகக் 
கடவுளின் அருளைப் பெறும் பொருட்டுத் திருப்பனந்தாள் 
ஸ்ரீ காசிமடத்தில் இருபதாம் பட்டத்தில் எழுந்தருளி 
யிருப்பவர்களும் , மாரிபோல வரையா வள்ளன்மையுடன் 
விளங்குபவர்களுமாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள் நந்தித் 
தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் கட்டளைப்படி இந் நூல் 
பதவுரை , விளக்கவுரை முதலியவற்றுடன் திருப்பனந் 
தாள் ஸ்ரீ காசி மடத்து வெளியீடாக வெளிவருகிறது . 

இந்நூலுக்கு உரை முதலியன எழுதுங்காலத்து 
இடைவிடாது ஊக்கமளித்துத் தம் கருத்துக்களையும் 
தெரிவித்தருளிய திருச்சிராப்பள்ளி மெளன மடம் 
கட்டளை விசாரணை ஸ்ரீ - ல - ஸ்ரீ மௌனம் மகாலிங்கத் தம்பிரான் 
சுவாமிகள் அவர்களுக்கும் , இந்நூல் அச்சாகி வருகையில் 
ஒப்புநோக்கு தற்கு உதவி புரிந்த வித்துவான் கோ . இரத்தினம் 
பிள்ளை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி பெரிதும் 
உரித்து . 

ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள் நந்தித் தம்பிரான் 
சுவாமிகள் அவர்கள் இந்நூலை ஆங்கிலத்திலும் , இந்தி 
யிலும் அச்சிட்டு அன்பர்களுக்கு வழங்கியதுபோலவே 
இதனையும் அச்சியற்றி வழங்க முன்வந்த கருணைப் 
பெருக்கை நம் சைவ உலகம் என்றும் வாழ்த்தக் கடப் 
பாடுடையது . இப்பணியில் எளியேனை ஈடுபடுத்திய 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் திருவடிகட்கு அடியேன் 
வணக்கம் என்றும் உரியதாகும் . 
வரகநகர் 

இங்ஙனம் , 
திருச்சிராப்பள்ளி 
29-5 - 49, 

தி . பட்டுச்சாமி ஓதுவார் 


செந்திலாண்டவன் துணை 

திருச்செந்தூர்க் 
கந்தர் கலிவெண்பா 

மூலமும் உரையும் 


3 
. 


சிவபெருமானின் சொரூப நிலை 
1 , பூமேவு செங்கமலப் புத்தேளுந் தேறரிய 

பாமேவு தெய்வப் பழமறையும் - தேமேவு 
2. நாதமும்நா தாந்த முடிவும் நவைதீர்ந்த 

போதமுங் காணாத போதமாய் - ஆதிநடு 
அந்தங் கடந்தநித்தியானந்த போதமாய்ப் 

பந்தந் தணந்த பரஞ்சுடராய் - வந்த 
4. குறியுங் குணமுமொரு கோலமுமற் ( று ) எங்கும் 

செறியும் பரம சிவமாய் 
* இதன் பொருள் : செம் கமலம் பூ மேவு - செந்தாமரைப் 
பூவில் வீற்றிருக்கின்ற , புத்தேளும் - பிரமதேவனும் , தேற 
அரிய - தெளிதற்கரிய , பா மேவு - யாப்பு நடையில் அமைந்த , 
தெய்வம் - தெய்வத்தன்மையுள்ள , பழ மறையும் . பழமை 
யாகிய வேதங்களும் , தேம் மேவும் - இனிமை நிறைந்த , நாத 
மும் - நாத தத்துவமும் , நாதம் அந்தம் முடிவும் - ( அர் ) காத 
தத்துவத்தின் , முடிவாகிய ( உண்மைப் ) பொருளும் , நவை 
தீர்ந்த - ( மலக் ) குற்றமற்ற , போ தமும் - ( ஆன்ம ) அறிவும் , 
காணாத - அறியாத , போ தம் ஆய் - பேரறிவாயும் , ஆதி நடு 
அந்தம் கடந்த - முதலும் இடையும் கடையும் அற்ற , நித்தியம் 
போதம் ஆனந்தம் ஆய் - சத்து சித்து ஆனந்த வடிவாயும் , 
பந்தம் தணந்த - ( இயல்பாகவே ) பாசத்தினின்றும் நீங்கிய , 


2 


கந்தர் கலிவெண்பா 


பரம் சுடர் ஆய் - மேலான ஒளிவடிவாயும் , வந்த ஒரு - வழங்கப் 
படுவதொரு , குறியும் பெயரும் , குணமும் - குணமும் , கோலமும் 
-வடிவும் , அற்று - இன்றி , எங்கும் செறியும் 

இன்றி , எங்கும் செறியும் - எவ்விடத்தும் 
நிறைந்திருக்கின்ற , பரம சிவம் ஆய் - மேலான மங்கலப் பொரு 
ளாயும் என்றவாறு . 

விளக்கவுரை : ஆசிரியர் , ஆன்றோர் மரபு வழுவா தபடி 
மங்கலமொழி பலவற்றினும் சிறந்த பூ என்னும் சொல்லை 
இந்நூலின் முன்னர் மங்கலச் சொல்லாக வைத்தோ தியருளி 
னார் ; அன்றியும் இந்நூலாசிரியர் , திருச்செந்தூர் முருகக் 
கடவுளின் திருவருளால் ஊமைத்தன்மை நீங்கி , வாக்குவன்மை 
பெற்று நின்றபோது , " எம்பால் கருணை சுரந் தருளிய இப்பெரு 
மானை எம்மொழிகொண்டு முதற்கண் அமைத்துப் பாடுவேன் 
என்று சிறிது திகைப்புக்கொள்ள , கருணைத் தடங்கடலாகிய 
முருகக் கடவுள் தமது திருத்தோளில் அணிந்திருந்த பூமாலையி 
னின்றும் ஒரு பூவினை வீழ்த்தியருளி , இப்பொருளின் பெயராகிய 
பூ என்பதனையே முதன் மொழியாக அமைத்து எம்மைத் 
துதிப்பாயாக என்ற குறிப்பைக் காட்ட , அக்குறிப்பினை உள்ளு 
ணர்வால் உணர்ந்து பூ என்னும் சொல்லை முன்னர் வைத்துக் 
கூறியருளினார் என்றும் அறிஞர் கூறுவர் . 

புத்தேள் - கடவுள் . செங்கமலப் புத்தேள் - பிரமதேவன் . 
கமலம் தண் ணீரை அலங்கரிப்பது ; தாமரை . பிரமன் 
மறைக்குரியவன் ; ஆயினும் அவன் அதனுண்மைப் பொருளை 
அறியான் என்பார் , புத்தேளும் தேறயே என்றார் . புத்தேளும் 
என்ற உம்மையால் திருமால் , இந்திரன் முதலியோர்களை யுங் 
கொள்க . தேறரிய யாவராலும் தெளிதற்கு அருமையான 
எனினுமாம் . பா - பரப்புமாம் . மறை - மறைந்த ( இரகசியப் ) 
பொருளையுடையது : வேதம் . தேமேவு - தெய்வத் தன்மை 
பொருந்திய எனினுமாம் , நாதம் - நாததத்துவம் ; இது , சுத்த 
மாயையில் சாந்தியா தீத கலையின் கண் விளங்குவது . ஆதி நடு 
அந்தம் கடந்த - உற்பத்தி . திதி , நாசங்களைக் கடந்த எனினு 
மாம் . நித்திய ஆனந்த போதம் - சச்சிதானந்த வடிவு : எக் 
காலத்தும் அழியாமல் ஒரே தன்மையுடையதாயிருக்கின்ற 
பேரின்ப அறிவுமாம் . 


மூலமும் உரையும் 


3 


பர்தந் தணந்த பரஞ்சுடராய் : வேண்டுதல் வேண்டாமை 
யிலான் ( திருக்குறள் , கடவுள் வாழ்த்து , 3. ) நிர்க்குணத்தை, 
குணமுமற்று என்றார் . குணம் என்றது மாயாகுணங்களாகிய 
சாத்துவிகம் , இராசதம் , தாமதம் என்னும் மூன்றினை . எங்கும் 
செறியும் பரமசிவமாய் : பார்க்குமிடம் எங்குமொரு நீக்கமற 
நிறைகின்ற பரிபூரணானந்தமே ( தாயுமானவர் பாடல் . ) பரம 
சிவம் - ( உயிர்களுக்கு ) மேலான சுகத்தை உண்டாக்குபவர் . 

இலக்கணக் குறிப்பு : நாத + அந்தம் - நாதாந்தம் ; 
நித்திய + ஆனந்தம் - நித்தியானந்தம் ; தீர்க்க சந்திகள் . புத் 
தேளும் , உம் : இழிவு சிறப்பும்மை ; எதிரது தழீ இய எச்சவும் 
மையுமாம் . கமலம் ; காரண இடுகுறிப் பெயர் . தேறரிய 
என்பதில் அ தொகுத்தல் விகாரம் . ஆதி நடு அந்தம் ; உம் 
மைத் தொகை . எங்கும் , உம் : முற்றும்மை . செங்கமலப் 
பூமேவு எனவும் , நித்திய போத ஆனந்தம் எனவும் மாற்றிப் 
பொருள் கொள்க . 
சிவபெருமானே தனிப் பரம்பொருள் 

- அறிவுக் ( கு ) 
5. அனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே 

மனாதிகளுக் ( கு ) எட்டா வடிவாய்த் - தனாதருளின் 
6. பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் 
தஞ்சமென நிற்குந் தனிப்பொருளாய் 

இ - ள் : அறிவுக்கு அநாதி ஆய் - அறிவிற்கு முற்பட்ட 
தாயும் , ஐந்தொழிற்கும் அப்புறம் ஆய் - ஐந்து தொழில்களுக் 
கும் அப்பாற்பட்டதாயும் , மனாதிகளுக்கு - மனம் முதலிய 
கரணங்களுக்கு , எட்டா வடிவு ஆய் - எட்டாத வடிவாயும் , 
தனாது அருளின் - தனது திருவருட் சக்தியினால் , பஞ்சவித 
ரூபம் - ( பிரமன் , திருமால் , உருத்திரன் , மகேசுரன் , சதாசிவன் 
என்னும் ) ஐவகை வடிவினையுடைய , பரசுகம் ஆய் - மேலான 
இன்பப் பொருளாயும் , எவ்வுயிர்க்கும் . ( உலகிலுள்ள ) எல்லா 
உயிர்களுக்கும் , தஞ்சம் என நிற்கும் - பற்றுக்கோடாக நிற் 
கின்ற , தனிப் பொருள் ஆய் - ஒப்பற்ற பரம்பொருளாயும் 


எட்டா : ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சம் . அன்று , ஏ 

கந்தர் கலிவெண்பா 
விளக்கவுரை : அறிவுக்கு அநாதியாய் - அநாதியே முற்றறி 
வுடைய தாய் எனினுமாம் . ஐந்தொழில் - படைத்தல் , காத்தல் , 
அழித்தல் , மறைத்தல் , அருளல் என்பன , ஐந்தொழிலும் சிவ 
சக்தியின் சங்கற்பத்தால் நடைபெறத் தான் அவற்றிற்கு அப் 
பாற்பட்டது என்பார் , ஐந்தொழிற்கும் அப்புறமாய் என்றார் . 
மனாதி - மனம் வாக்குக் காயம் என்ற முக்காரணங்கள் : மனம் , 
புத்தி , அகங்காரம் என்ற மூன்று அந்தக் கரணங்களுமாம். 
மனாதிகளுக் கெட்டா வடி வாய் : " மாற்ற மனங்கழிய நின்ற 
மறையோனே ” ( திருவாசக சிவபுராணம் . ) 

பஞ்சவித ரூப பரசுகமாய் ( சிவன் , சத்தி , சதாசிவன் 
மகேசன் , உருத்திரன் என்ற ) ஐவகைப் பெயர்பெற்று 
( முறையே சிவம் , சத்தி , சாதாக்கியம் , ஈசுரம் . சுத்த வித்தை 
என்னும் சிவதத்துவ புவனங்களில் வைகும் ) அபரமுத்திப் 
பெரும் போகத்தை அளிப்பதாய் எனினுமாம் . ஓரறிவு முதல் 
ஆறறிவு வரையுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் துணை என் 
பார் , எவ்வுயிர்க்கும் தஞ்சம் என்றார் . அநாதி - ஆதியில்லாதது . 
பஞ்சம் - ஐந்து . தஞ்சம் - பற்றுக்கோடு ; துணை . 

இலக்கணக் குறிப்பு : ஐந்து + தொழில் - ஐந்தொழில் . 
அசைகள் . அநாதி என்பது மனாதி என்னும் எதுகையினை 
நோக்கி அனாதி எனத் திரிந்தது . மன + ஆதி - 4 

மனாதி ; தீர்க்க 
சந்தி . தனாது , ஆது 

ஆது : ஆறன் உருபு . எவ்வுயிர்க்கும் , ஐக் 
தொழிற்கும் , உம் இரண்டும் முற்று . 
சிவபெருமானே சகல தொழிற்கும் அதிபதி 

-- எஞ்சாத 
7. பூரணமாய் நித்தமாய்ப் போக்குவர வும்புணர்வும் 

காரணமும் இல்லாக் கதியாகித் - தாரணியில் 
8. இந்திரசா லம்புரிவோன் யாவரையுந் தான்மயக்கும் 

தந்திரத்திற் சாராது சார்வதுபோல் - முந்தும் 
9 , கருவின்றி நின்ற கருவாய் அருளே 

உருவின்றி நின்ற உருவாய்த்- திரிகரணம் 


சென்று சென் 
மூலமும் உரையும் 

5 
10. ஆகவரும் இச்சை அறி ( வு ) இயற்ற லால் இலய 
போக அதி காரப் பொருளாகி - 

இ - ள் : எஞ்சாத - குறையாத , பூரணம் ஆய் - பூரண 
மாயும் , நித்தம் ஆய் - என்றும் உள்ள தாயும் , போக்கும் வரவும் 
புணர்வும் - இறப்பும் பிறப்பும் கூடுதலும் ( பிரிதலும் ) , காரண 
மும் இல்லா - ( தனக்கு ஒரு ) மூலமும் இல்லாத , கதி ஆகி 
ஆதாரப் பொருளாயும் , தாரணியில் - இவ்வுலகத்தில் , இந்திர 
சாலம் புரிவோன் இந்திரசால வித்தை செய்பவன் . யாவரை 
யும் . எல்லோரையும் , மயக்கும் தந்திரத்தில் - மயக்குகின்ற 
தந்திரத்தில் , தான் சாராது - தான் பொருந்தாது , சார்வது 
போல் - ( அதன் சார் பாய்ப் ) பொருந்தி நிற்பது போல , 
முந்தும் - ( தனக்கு ) முற்பட்ட , கரு இன்றி நின்ற கரு ஆய் - 
காரணமின்றி நின்ற முற்பொருளாயும் , உருவு இன்றி நின்ற 
அருளே உருவு ஆய் - ( பொருள் பற்றிய மாயா ) உருவயில் 
லாமல் விளங்குகின்ற அருளே திருமேனியாயும் , திரிகரணம் 
ஆக வரும் -- ( மனம் வாக்குக் காயம் என்னும் ) முக்கரணங்கள் 
காரண மாக வருகின்ற , இக 

ச்சை அறிவு இயற்றல் ஆல் - இச்சா 
ஞானக் கிரியா சத்திகளால் , இலயம் போகம் அதிகாரம் 
பொருள் ஆகி - இலயம் போகம் அதிகாரம் என்னும் மூன்ற 
வத்தைகளை யுடைய பொருளாயும் எ - று 

விளக்கவுரை : பூரணம் - நீக்கமற நிறைந்தபொருள் ,. 
நித்தம் - என்றும் உள்ள பொருள் . புணர்வும் என்றதனால் 
பிரிதலும் கொள்ளப்பட்டது . போக்கும் வரவும் புணர்வும் 
காரணமும் இல்லாக்கதி : . போக்கும் வரவும் புணர்வுமிலாப் 
புண்ணியனே ( திருவாசக சிவபுராணம் .) கதி - எல்லாப் பொருள் 
களும் புக்கொடுங்குமிடம் : மோட்சம் . தாரணி - தன் மீதுள்ள 
எல்லாப் பொருள்களை யுந் தாங்குவது ; பூமி . இந்திரசாலம் 

ற்பு தங்களைக் காட்டும் மாயவித்தை ; செப்படி வித்தை. 
இறைவன் எப்பொருளிலும் சார்ந்தும் சாராது நிற்றலை , -- நீய 

, 
தேய்ர் தொன்றாம் திருப்பெருந் துறையுறை சிவனே என வரும் 
திருவாசக கோயிற்றிருப்பதிக அடிகளால் அறிக . கருவின்றி நின்ற 
கரு - ஒன் றினின்றும் தோன்றாதது ; சுவயம்பு : கருவினா 
லன் றியே கருவெலா மாயவன் ( தென்குடித் திட்டைத் தேவாரம் . ) 


3 ; 


8 


கந்தர் கலிவெண்பா 


இறைவன் , அருளே தீருமேனியாகக் கொள்வன் என்பதை 
சிவஞான சித்தியார் - சுபக்கம் 67 - ம் திருவிருத்தத்தால் அறிக . 
இச்சா சத்தி ( இச்சை ) - இறைவன் , உயிர்களின் மலத்தை நீக்கிச் 
சிவத்துவத்தை அளிக்கவேண்டுமென்ற கருணை . ஞான சத்தி 
( அறிவு ) - சிவத்துவத்தை அளித்தற்கு வேண்டிய 

உபாயங் 
களை எல்லாம் ஆன்மாக்களுக்கு இறைவன் உணர்த்துதல் . 
கிரியா சத்தி ( இயற்றல் ) - இறைவன் , தனது கருணையால் 
உலகத் தோற்ற முதலிய காரியங்கள் யாவற்றையும் நடத்து 
தல் . இவற்றைச் சிவஞான சித்தியார் - சுபக்கம் 83 - ம் திருவிருத்தத் 
தரல் உணர்க . 

இலயம் - ஒன்றுதல் . போகம் - துய்த்தல் . அதிகாரம் - 
தொழில் புரிதல் . இச்சாசத்தி மட்டும் எங்கும் ஒரு தன்மைத் 
தாய் வியாபிக்கும் . ஞானசத்தி தனித்து நின்றும் , கிரியாசத்தி 
தனித்து நின்றும் வியாபிப்பதே இலயம் எனவும் , ஞானக் 
கிரியா சத்திகள் ஒத்து நின்று வியாபிப்பதே போகம் எனவும் , 
ஞான சத்தி மிக்கு நின்று கிரியாசத்தி குறைந்தும் , கிரியாசத்தி 
மிக்கு நின்று ஞானசத்தி குறைந்தும் வியாபிப்பதே அதிகாரம் 
எனவும் பெயர் பெறும் . இறைவன் ஞானசத்தியால் அறிந்து 
கிரியாசத்தியால் பிரபஞ்சத்தை இயற்று வன் ; இவ்விரண்டு 
சத்திகளும் இறைவனை விட்டு நில்லா ; இறைவனும் அச்சத்தி 
களை விட்டு நில்லான் ; ஆகவே , இச்சத்திகள் இறைவனுக்குத் 
தா தான் மிய ( ஒற்றுமைப்பட்டிருக்கும் ) சத்திகளாம் . 

இலக்கணக் குறிப்பு : இல்லா : ஈறுகெட்ட எதிர்மறைப் 
பெயரெச்சம் . தாரணி : காரணப் பெயர் . யாவரையும் , உம் : 
முற்றும்மை . மயக்கு : பிற வினை. போல் : உவமவுருபு . 
கரு + இன்றி - கருவின்றி . அருளே , ஏ : தேற்றம் . 
மூன்றனுருபு . 8-9 கண்ணிகள் உவமையணி . 
சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு வினைப்பயனை 

அளித்து மறைத்தருளுதல் 


ஆல் : 


11. உருவும் அருவும் உருவருவும் ஆகிப் 

பருவ வடிவம் பலவாய் - இருள் மலத்துள் 


மூலமும் உரையும் 


12. மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித் தற்குமல 

பாகமுற வேகடைக்கண் பாலித்துத் - தேகமுறத் 
13. தந்த அருவுருவஞ் சார்ந்தவிந்து மோகினிமான் 

பெந்த முறவே பிணிப்பித்து-- மந்த்ரமுதல் 
14. ஆறத்து வாவு ( ம் ) அண்டத் ( து ) ஆர்ந்த அத்து வாக்களுமுற் 

கூறத் தகுஞ்சிமிழ்ப்பிற் கூட்டுவித்து - மாறிவரும் 
15. ஈரிரண்டு தோற்றத் ( து ) எழுபிறப்புள் யோனிஎண்பான் 

ஆரவந்த நான்குநூ றாயிரத்துள் - தீர்வரிய 
16. கன்மத்துக் ( கு ) ஈடாய்க் கறங்குஞ் சகடமும்போற் 

சென்மித்( து ) உழலத் திரோதித்து 

இ - ன் : ஏகத்து - ஒரு வடிவிலேயே , உருவும் ( ஆகி ) - ( மகே 
சன் , உருத்திரன் , திருமால் , பிரமன் என்னும் நான்கு ) உரு 
வத் திருமேனியாயும் , அருவும் ( ஆகி ) - ( சிவம் , சத்தி , நாதம் , 
விந்து என்னும் நான்கு ) அருவத் திருமேனியாயும் , உரு அருவும் 
ஆகி - ( சதாசிவம் என்னும் ஒரு , அருவுருவத் திருமேனியாயும் , 
பருவம் வடிவம் பல ஆய் 

வம் பல ஆய் - ( அடியார்களின் ) பக்குவ நிலைக்கு 
ஏற்பக் கொள்ளப்பெறும் திருவுருவங்கள் பலவாயும் , இருள் 
மலத்துள் - அறியாமையை உண்டாக்கும் ஆணவ மலத்துள் 
( அழுந்தி ) , மோகம் உறும் மயக்கம் அடையும் , பல் உயிர்க்கும் . 
எண்ணிறந்த உயிர்கட்கும் , முத்தி அளித்தற்கு 

முத்திப் 
பேற்றைக் கொடுத்தருளும் பொருட்டு , மல பாகம் உற- ( அவ் ) 
வாணவமலம் பக்குவமடைய , கடைக்கண் பாலித்து - கருணை 
கூர்ந்து , தேகம் உற - ( அவ்வுயிர்கள் ) உடலைப் பெறுமாறு , 
தந்த- ( மண் முதல் நாதம் ஈகிய முப்பத்தாறு தத்துவங்களை 
யும் ) அளித்தற்கு ( க் காரணமாகவுள்ள ) , அரு உருவம் சார்ந்த . 
அருவமும் உருவமுங் கூடின , விந்து மோகினி மான் - சுத்த 
மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை ( என்னும் மூன்றி 
னோடு ) , பெந்தம் உற - கட்டுப்பட , பிணிப்பித்து - கட்டுவித்து ,, 
மந்த்ரம் முதல் ஆறு அத்துவாவும் - மந்திரம் பதம் வன்னம் 
புவனம் தத்துவம் கலை என்ற ஆறு வழிகளையும் , அண்டத்து 
ஆர்ந்த அத்து வாக்களும் - ( பதினான்கு ) உலகத்திலுள்ள வழி 


8 


கந்தர் கலிவெண்பா 


களையும் , முன் - முன்னே , கூறத் தகும் . ( தக்கபடி ) கூறப் 
பட்ட , சிமிழ்ப்பில் கூட்டுவித்து - கட்டில் சேர்ப்பித்து , மாறி 
வரும் - மாறிமாறி வருகின்ற , ஈர் இரண்டு தோற்றத்து - நால் 
வகைத் தோற்றத்தினை யுடைய , எழு பிறப்புள் - எழுவகைப் 
பிறப்பினுள் , எண் பான் ஆரவந்த நான்கு நூறு ஆயிரத்து 
யோனியுள் - எண்பத்து நான்கு லட்சம் யோனிபேதமுடைய 
உயிர்களில் , தீர்வு அரிய - ( அனுபவித்தாலன்றித் ) தீர்த்தற் 
கரிய , கன்மத்துக்கு ஈடாய்- ( இரு ) வினைக்குத் தக்கவாறு , கறங் 
கும் சகடமும்போல் - காற்றாடியும் ( வண்டிச் ) சக்கரமும் போல 
சென்மித்து - பிறந்து , உழல - உழலும்படி செய்து , திரோ 
தித்து - ( பின் ) மறைத்து எ - 7 . 

விளக்கவுரை : உரு வடிவுடையது ; சகளத் திருமேனி . 
அரு - வடிவில்லது ; நிட்களத் திருமேனி. அருவுரு - வடிவும் 
வடி து மாயது ; சகள நிட்களத் திருமேனி. அரு , அருவுரு , 
உரு இவைகள் முறையே இலய போக அதிகாரம் என்னும் 
தானத்தைப் பெற்றுத் திகழும் . உரு நான்கும் , அரு நான்கும் , 
அருவுரு ஒன்றுமாக ஒன்பது வகையாம் . இவற்றை தவந்தரு 
பேதம் என்பர் . இத்திருவுருவங்கள் மூன்றும் ஆன்மாக்களின் 
பிறப்பை ஒழித்தற்கு இறைவன் கொண்டருளிய கருணை வடி 
வங்களாம் . இதனைச் சிவஞான சித்தியார் - சுபக்கம் (58, 75 , 164 - ம் ) 
திருவிருத்தங்களால் நன்கு அறியலாம் . பருவ வடிவம் பல - 
அடியார்களின் பக்குவ நிலைக்கு ஏற்பக் கொள்ளப் பெறும் திரு 
வுருவங்கள் பல ; அவை , போகவடிவம் , கோர ( பேத ) வடிவம் , 
யோகவடிவம் என்பன . இங்குக் கூறிய இறைவனின் உருவமெல் 
லாம் இருவினைக்கு ஈடாகத் தோன்றும் ஆன்மாக்களின் உருவம் 
போல் அல்லாமல் , ஆன் மாக்கள் புரியும் தியானம் , பூசை 
முதலியவற்றின் பொருட்டுச் சிவசத்தியாகிய திருவருட் குணங் 
களுள் இன்னது இன்னது இன்ன இன்ன உறுப்பு என்று 
பாவிக்கப்படும் உருவமாம் 

மோகம் உறும் - மோகம் , மதம் , அராகம் , கவலை , தாபம் , 
வாட்டம் , விசித்திரம் என்பனவற்றைப் பற்றிக் கிடக்கின்ற 
எனினுமாம் . இவை ஆணவமலகாரியமாகும் . பல்லுயிர் - 
இங்கே , சகலர் ; ( ச + கலர் ) : இவர் கலையாதி தத்துவங்களோடு 


மூலமும் உரையும் 


9 


கூடினவர் . ஸ ! - 

கூட . கலர் - கலையுடையவர் . இவர் ஆணவம் 
மாயை கன்மம் என்னும் மும்மலங்களாலும் பிணிப்புண்டவர் . 
இவர் தேவர் மக்கள் முதலாகவுள்ள உயிர்கள் முத்தி - சிவப் 
பேறு . ஆணவமலம் பக்குவமடைதல் என்றது மலம் தனது 
சத்தி தேய்தற்குரிய துணைக் காரணங்களோடு கூடு தலை . 
ஆணவமல சத்தி தேய்தலும் , சிவப்பேறு அடைதலும் திருவரு 
ளின் துணையினாலாகும் . கடைக்கண் - கடாட்சம் ; கருணை .. 

மண் முதல் நாதம் ஈறாகிய . முப்பத்தாறு தத்துவங்கள் - 
ஆன்ம தத்துவம் -24 , வித்தியா தத்துவம் -7 , சிவ ( சுத்த ) தத்து 
வம் -5 ஆக முப்பத்தாறு தத்துவங்கள் . இவற்றின் விரிவைச் 
சித்தாந்தக் கட்டளையிற் காண்க . ஆன்ம தத்துவம் - ஆன்மாவோடு 
சம்பந்தப்பட்டிருப்பது . வித்தியா தத்துவம் - ஆன்மாக்களுக்குச் 
சிற்றறிவை எழுப்புவது . சிவ ( சுத்த ) தத்துவம் - ஆன்மாக் 
களுக்குப் பேரறிவும் பெருந்தொழிலும் உண்டு பண்ணுவது . 

விந்து - சுத்தமாயை ; இது நித்தமாய் , வியாபகமாய் , 
அருவமாய் , மெய்ப்பொருளாய் , சடமாய் , சுத்தப் பிரபஞ்சத் 
திற்கு முதற் காரண மாய் , மயக்கஞ் செய்யாததாய் இருப்பது . 
மோகினி - அசுத்த மாயை ; இது , நித்தமாய் வியாபகமாய் . 
அருவாய் , மெய்ப்பொருளாய் , சடமாய் , அசுத்தப் பிரபஞ்சத் 
திற்கு முதற்காரணமாய் , வினைக்குப் பற்றுக் கோடாய் , மயக் 
கஞ் செய்வதாய் இருப்பது . மான் - பிரகிருதி மாயை ; இது 
கலையில் நின்று தோன்றுவதாய் , முக்குண முதல் நிலமீறாகிய 
போக்கியப் பொருள்கள் உண்டாவதற்கு ஏதுவாய் , முக்குணங் 
களும் சமமாய் அவை மயில் முட்டை நீரிற் பஞ்சவர்ணம் 
போலச் சூக்குமமாய் , அவிச்சை ( அறியாமை ) , ஆங்காரம் , 
அவா , ஆசை , கோபம் என்னும் பஞ்சகிலேசம் விளை தற்குக் 
காரண மாய் இருப்பது . ( மா ஒடுங்குதல் , யா - 
ஆகவே , எல்லாக் காரியங்களும் தன்பால் வந்து ஒடுங்கு தற் 
கும் , தன்னினின்றுந் தோன்றுதற்கும் காரணமாய் நிற்பது 
மாயை எனப்படும் . ) 

அத்துவா வழி ; உயிர்களின் மல பந்தத்தை அறுத்துச் 
சிவஞானத்தை உண்டாக்கி முத்தி அடைவதற்கு வகுத்த வழி . 


வருதல்; 


10 


கந்தர் கலிவெண்பா 


மந்த்ர முதல் ஆறு அத்தவா - மந்திராத்து வா , பதாத்துவா, 
வன்னாத்துவா , புவனாத்துவா , தத்துவாத்துவா , கலாத்துவா 
என்னும் ஆறு அத்துவா . இவை முறையே 11-81-51-224-36-5 
கூறுபாடுகளை உடையன . இவற்றுள் முதல் மூன்று சொல் 
வடி வாயும் , இறுதி மூன்று பொருள் வடிவாயும் திகழ்ந்து 
ஆன்மாக்களின் வினைப்பயன் நுகர்ச்சிக்கு ஏ துவாய் விளங்கும் . 
* அண்டத்தார்ந்த அத்துவா எனத் தனியே பிரித்துக் கூறின 
மையால் , முற்கூறிய ஆறத்துவாவும் பிண்டத்திலுள்ளவை 
ஆகும் ( பிண்டம் - சரீரம் . ) அண்டத்திலுள்ளவை பிண்டத் 
திலும் உண்டு ” என்பது பழமொழி . சிமிழ்ப்பு - கட்டு . 

ஈரிரண்டு தோற்றம் - அண்டசம் , சுவேதசம் , உற்பிச்சம் , 
சராயுசம் என்னும் நால்வகைத் தோற்றம் . இவற்றுள் அண்ட 
சம் - முட்டையிலே தோன்றுவன , அண்டம் - முட்டை ; 
ஐம் - பிறந்தது வை மீன் , பறவை , பல்லி முதலியன . 
சுவேதசம் - வேர்வையிலே தோன் றவன . ( சுவேதம் + ஜம் = 
சுவேதசம் . சுவேதம் - வேர்வை . ) அவை பேன் , கிருமி , 
கீடம் , விட்டில் முதலியன . உற்பிச்சம் - வித்து . வேர் முதலிய 
வைகளை மேற்பிளந்து தோன் றுவன ( உத்பித் - மேற்பிளந்து 
தோன்றுவது . ) அவை மரம் , செடி , கொடி , பூண்டு முதலியன . 
சராயுசம் - கருப்பையிலே தோன்றுவன , ( சராயு - கருப்பா 
சயப்பை . ) அவை தேவர் மானுடர் , விலங்குகள் முதலியன . 

எழு பிறப்பு - தேவர் மக்கள் , விலங்கு , பறவை ஊர்வன ,. 
நீர்வாழ்வன. தாவரம் என்னும் எ 4 வகைப் பிறப்பு . எழு 
பிறப்புள் முதல் நின்ற ஆறும் இயங்கியற் பொருள் இறுதியில் 
நின்ற ஒன்று நிலையியற் பொருள் . இயங்கியற் பொருள் ( இயங்கு 
திணை ) சங்கமம் அல்லது சரம் எனவும் , நிலையியற் பொருள் 
( நிலைத்திணை ) தாவரம் அல்லது அசரம் எனவும் பெயர் பெறும் . 

எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதங்கள் : 
உரைசேரு மெண்பத்து 

நூறாயிரமாம் யோனி 
பேதம் - நிரைசோப் படைத்தவற்றி னுயிர்க்குயிரா யங்கங்கே 
நின்றான் ( திருஞான சம்பந்தர் - தேவாரம் . ) 
வேறுபாடுகள் , தேவர் 14 - லட்சமும் , மக்கள் 9 - லட்சமும் , 


நான் 


- 


கரு 


மூலமும் உரையும் 


11 


விலங்கு 10- லட்சமும் , பறவை 10- லட்சமும் , ஊர்வன 11 - லட்ச 
மும் , நீர்வாழ்வன 10 - லட்சமும் , தாவரம் 20 - லட்சமுமாக 
84- லட்சம் ஆகும் . 

கறங்கும் சகட மும் போற் சென் மித்து ; " ஆடுங் கறங்குந் 
திரிகையும் போல அலைந்தலைந்து ” ( தாயுமானவர் பாடல் , ) 14 - ம் 
கண்ணியில் , உட் கூறத்தகும் என்னும் பாடம் . 

இலக்கணக் குறிப்பு : மலம் என்பதனோடு அகரச்சுட்டு வரு 
விக்கப்பட்டது . பெந்தம் - பந்தம் என்னும் சொல் மோனை 
நோக்கி அவ்வாறு ஆயிற்று . ஆகி என்பதை உரு அரு என் 
பவற்றோடுங் கூட்டுக . கூட்டுவித்து, உழலத்திரோதித்து எனக் 
கூட்டுக உருவும் அருவும் அருவுருவும் , கறங்குஞ் சகடமும் : 
எண்ணும்மைகள் . பிணிப்பித்து , கூட்டுவித்து : பிற வினைகள் . 
மலபா கமுறவே , பெந்தமுறவே . இரண்டும் அசைகள் . 
பல்லுயிர்க்கும் , உம் : முற்றும்மை . ஆரவந்த என்பது எண் 
பான் என்பதனோடு நான்கு நூறாயிரம் என்பதனை ஒற்றுமைப் 
படுத்து தற்கு வந்த அடைமொழி . பல் + உயிர் == பல்லுயிர் . 
இரண்டு + இரண்டு = ஈரிரண்டு , கடைக்கண் : இலக்கணப் 
போலி . 
சிவபெருமான் , ஆன்மாக்களுக்குச் சொர்க்காதி 
போகங்களையும் பதமுத்திகளையும் அளித்துச் 
சத்தி நிபாதம் தருதற்கேற்ற பக்குவ 
காலத்தை எதிர்நோக்கு தல் 

--வெந்நிரய 
17. சொர்க்காதி போகமெலாந் துய்ப்பித்துப் பக்குவத்தால் 

நற்கா ரணஞ்சிறிது நண்ணுதலும் - தர்க்கமிடும் 
18. தொன்னூற் பரசமயந் தோறும் அதுவதுவே 

நன்னூல் எனத் தெரிந்து நாட்டுவித்து - முன்னூல் 
19. விரதமுத லாயபல மெய்த்தவத்தின் உண்மைச் 

சரியைகிரி யாயோகஞ் சார்வித் ( து ) -அருள் பெருகு 
20. சாலோக சாமீப சாரூப மும்புசிப்பித்( து ) 

ஆலோகந் தன்னை அகற்றுவித்து - நால்வகையாம் 


12 


கந்தர் கலிவெண்பா 


21. சத்திநி பாதந் தருதற் ( கு ) இருவினையும் 

ஒத்துவருங் காலம் உளவாகிப் - பெத்த 
22. மலபரி பாகம் வருமளவிற் பன்னாள் 

அலமருதல் கண்ணுற் ( று ) அருளி 

- : வெம் நிரயம் - கொடிய நரக ( துன்பங்களையும் ) , 
சொர்க்காதி - சுவர்க்கம் முதலிய உலகங்களில் ( அநுபவிக்கப் 
படும் ) , போகம் எல்லாம் எல்லாப்போக இன்பங்களையும் , 
துய்ப்பித்து - ஊட்டுவித்து , பக்குவத்தால் - ( டில ) பரிபாகத் 
தால் , நல் காரணம் - ( முத்தி அடைதற்குரிய ) நல்ல புண்ணி 
யம் , சிறிது நண்ணுதலும் - சிறிது பொருந்திய வளவில் , தர்க் 
கம் இடும் - ( தம் தம் சமயமே சிறந்தது எனத் ) தர்க்கமிடு 
தற்கு ( ஏதுவாக இயற்றப்பெற்றுள்ள ) , தொல் நூல் - பழைய 

யுடைய , பரசமயம் தோறும் - புறச் சமயங்களிலெல் 
லாம் , அது அது 

வே அவ்வச் சமய நூலே , நல் நூல் என 
தெரிந்து - உண்மை நூல் என்று அறிந்து , நாட்டுவித்து - 
( அவற்றில் ) அழுந்துமாறு செய்து ( அதன் பின் புறச்சமயங் 
களினின்றும் அகச் சமயத்துட் புகுத்தி ) , முன்னூல் - வேதங் 
களுள் ( கூறியுள்ள ) , பல விரதம் முதலாய பலவித விரதங் 
கள் ஆச்சிரமங்கள் முதலியவற்றை ( அநுட்டிக்கச் செய்து 
அதன் பின்னர் ) , மெய் தவத்தின் உண்மையாகச் செய்த 
தவத்தின் பயனாக , உண்மை - 

உண்மை - உண்மை நெறியை (உணர்த் 
தும் சிவாகமத்தில் கூறிய ) . சரியை கிரியா யோகம் சார்வித்து 
சரியை கிரியை யோகம் என்னும் ( மூன்றையும் ஒன்றன் பின் 
ஒன்றாகச் ) சேர்ப்பித்து ( அவற்றின் வாயிலாக ) , அருள் பெருகு 
திருவருள் பெருகாநின்ற , சாலோகம் சாமீபம் சாரூபமும் - 
சாலோகம் சாமீபம் சாரூபம் என்னும் மூன்று பத முத்திகளை 
யும் , புசிப்பித்து - அனுபவிக்கச் செய்து , ஆலோகம் தன்னை 
அகற்றுவித்து - தெளிந்த அறிவை விரியுமாறு செய்து , நால் 
வகையாம் - நான்கு வகைப்பட்ட , சத்திநிபாதம் - சத்திநிபாதங் 
களை , தருதற்கு- தருதற்கேதுவாகிய , இருவினையும் ஒத்து வரும் 
காலம் - இருவினை யொப்பு உண்டாகுங்காலம் , உள ஆகி - 
தோன்றி , பெத்தம் - பாசத்தை ( த்தருதற்கு மூல காரண 


மூலமும் உரையும் 


13 


மான ) , மலபரி பாகம் - ( ஆணவ ) மலம் அழிதற்குரிய பக்குவ 
நிலை , வரும் அளவில் வரும்பொழுது, பல் நாள் - பல கால 
மாய் , அலமருதல் கண் உற்று - ( கறங்கும் சகடமும் போலச் ) 
சுழன்று கொண்டிருத்தலை நோக்கி , அருளி - கருணை கூர்ந்து 


விளக்கவுரை : நற்காரணம் - நல்ல புண்ணியம் . சமய வாதி 
கள் தத்தம் சமயமே சிறந்தது என்று தர்க்கமிட்டு அவ்வச் 
சமய நூ லின் ஒழுக்கத்தில் படிந்து கிடப்பர் என்பார் , தர்க்க 
மிடும் , தொன்னூற் பரசமயத்தோரம் அதுவதுவே , நன்னூல் எனத் 
தெரிந்து நாட்டு வித்து என்றார் ; சமயவாதிகள் தத்தம் மதங் 
களே - அமைவ தாக அரற்றி மலைந் தனர் ( திருவாசகம் போற் 
றித் திருவகவல் . ) 18-19 புறச்சமய நெறி நின்றும் " (சிவஞான 
சித்தியார் - சுபக்கம் ) என்னும் திருவிருத்தத்தால் இவ்விரு 
கண்ணிகளின் கருத்து நன்கு விளங்கும் . 

புறச்சமயம் - தருக்கம் . மீமாஞ்சை , ஏகான் மவா தம் , சாங்கி 
யம் , யோகம் , பாஞ்சராத்திரம் என்பன . அகச்சமயம் - பாடாண 
வாத சைவம் ,பேதவாத சைகூம் , சிவசமவாத சைவம் , சிவசங்கி 
ராந்தவாத சைவம் , ஈசுவரவவிகாரவாத சைவம் , சிவாத்துவித 
சைவம் என்பன . முன்னூல் - வேதம் . உண்மை - இங்கே , 
உண்மை நெறியை உணர்த்தும் சிவாகமங்கள் . (உண்மை 
நெறி - வீடு கூடும் நெறி . ) வேதநெறியினின்று விரதா திகளை 
அநுட்டித்தோர் சுவர்க்காதி போகங்களையும் , சிவாகமநெறியி 
னின் று சரியை கிரியை யோகங்களை அநுட்டித்தோர் பதமுத்தி 
களை யும் பெறுவர் : " சுருதிவழி யொழுகின வர்கள் சுவர்க்கத் 
தார் ; ஆகம நூற் - சரியைகிரி யாயோகர் சாலோக சாமீப 
உருவுவமையின ராக உதவுதும் ” என்பது கோயிற் புராணம் .. 

விரதம் - மனம் பொறிவழி செல்லாது நிற்றற் பொருட்டு 
உணவை விடுத்தேனும் , சுருக்கியேனும் மனம் வாக்குக்காயம் 
என்னும் மூன்றினாலும் கடவுளைச் சிறப்பாக வழிபடுதல் , தவம் 
நெருப்பு , நீர் , மழை , வெயில் , பனி முதலியவற்றில் நின்று மன 
மும் பொறியும் ஒரு வழிப்படுமாறு உடம்பை வருத்திச் செய் 
யும் சாதனை . 


14 


கந்தர் கலிவெண்பா 


- கூட . 


சரியை - சிவாலயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு 
புரிதல் . ( சரியை - பணிவிடை . ) 

சிவலிங்கப் பெரு 
மானை அகத்தும் புறத்தும் வழிபடல் ( கிரியை 

பூசை . ) 
யோகம் - மனத்தை ஐம்பொறிகளின் வழியே செல்லா வண்ணம் 
நிறுத்திச் சிவத்தைத் தியானித்தல் . சரியை கிரியை யோகம் 
இம்மூன்றும் முறையே தாதமார்க்கம் , புத்திரமார்க்கம் , சகமார்க் 
கம் எனப் பெயர் பெறும். தாத 

மார்க்கம் - அடிமை நெறி . 
தாத - அடிமை . மார்க்கம் - நெறி . 

சக மார்க்கம் - தோழ 
நெறி . சக 

சரியை கிரியை யோக மார்க்கங்களில் நின்று ஒழுகினும் 
திருவருட் பெருக்கு விளக்கமுற்ற போது தான் சாலோக சாமீப 
சாரூபங்களை அடைதல் கூடும் என் பார் , அருள் பெருத சாலோக 
சமீப சாருபமும் என் றார் . சாலோகம் - சிவபெருமானோடு ஒரே 
உலகத்தில் இருப்பது ; இங்கு , ஒருவர் மனையில் பணி செய்யும் 
அகத் தொண்டர்க்கு இருக்கும் உரிமைபோல் எங்கும் தடை 
யின்றி இயங்கிப் போகங்களை நுகர்ந்து வாழ்தலாம் . சமீபம் - 
சிவனுக்குச் சமீபத்தில் இருப்பது : இங்கு மைந்தர்க்கு இருக் 
கும் உரிமைபோல் வைகிப் போக விசேடங்களை நுகர்ந்து 
வாழ்தலாம் . சசரூபம் - சிவன் திருவுருவத்தைப் பெற்றிருப் 
பது ; இங்குத் தோழர்க்கு இருக்கும் உரிமைபோல விளங்கிப் 
போக நுகர்ச்சிகளைப் பெற்று வாழ்தலாம் . 
ஆலோகம் 

தெளிந்த அறிவு . ஆலோகம் என்பதை 
அலோகம் என்பதன் விகாரமாகக் கொண்டு ஆலோகந் தன்னை 
அகற்றுவித்து என்பதற்கு அறியாமையை நீக்கி எனப்பொருள் 
கூறி னும் அமையும் . அலோகம் 

அலோகம் - அறியாமை 
சத்தி - சிவசத்தி : அருள் . நிபாதம் - பதிதல் ; வீழ்ச்சி . 
நால்வகையாம் சத்திநிபாதம் - மந்ததரம் . மந்தம் . தீவிரம் , 
தீவிரதரம் என்ற நான்குவகைப் பக்குவங்கள் இவற்றுள் 
வாழைத் தண்டில் தீப்பற்றுதல் போன்றது மந்த தரம் . ஈர 
விறகில் தீப்பற்றுதல் போன்றது மந்தம் . உலந்த விறகில் தீப் 
பற்று தல் போன்றது தீவிரம் . கரியில் தீப்பற்றுதல் போன் 
றது தீவிரதரம் . இருவினை யொப்பு - நல்வினை தீவினைகளிலும் , 
அவற்றின் வினையாகிய புண்ணிய பாவங்களிலும் , இவற்றின் 
பயனாகிய இன்ப துன்பங்களிலும் ஒன்றில் விருப்பும் ஒன்றில் 


- 


மூலமும் உரையும் 


15 


வெறுப்பு மின்றி ஆன்ம அறிவின் கண் ஒப்ப வெறுப்பு நிகழ் 
தல் ; வினை யொத்தபின் , கணக்கி லாத்திருக் கோல நீ வந்து 
காட்டி னாய்கழுக் குன்றிலே ” என்பது திருவாசகம் . நல்வினையும் 
தீ வினையும் பொன் விலங்கும் இருப்பு விலங்கும் போன் றவை . 
ஒருபோதும் தீமையையும் பயன் கருதி நன்மையையும் செய்ய 
லாகாது ; தன் கடமை என்றே நன்மைகளைச் செய்தல் வேண் 
டும் . என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது அப்பர் 
தேவாரம் சரியை கிரியை யோக சிவ புண்ணியங்களால் இரு 
வினை யொப்பும் . இருவினை யொப்பால் மலபரிபாகமும் , இருவினை 
யொப்பு மலபரி பாகங்களால் சத்திநிபாதமும் உண்டாகும் . 
பெத்தம்... கட்டு ; பாசம் . 

இலக்கணக் குறிப்பு : அதுவதுவே , ஏ ; தேற்றம் . துய்ப் 
பித்து , நாட்டுவித்து , சார்வித்து , புசிப்பித்து : பிறவினைகள் . 
பெருகு சாலோகம் வினைத்தொகை 

சாலோக சாமீப சா ரூடம் 
மும் , உம் : செவ்வெண் எச்சவும்மை . பரசமயந் தோறும் , 
தோறும் : இடைச் சொல் . அலமருதல் : தொழிற் பெயர் ; 
அலமா : பகுதி . சொர்க்க + ஆதி = சொர்க்கா தி : தீர்க்கசந்தி . 
முன் + நூல் = முன்னூல் . பல + நாள் 

பன்னாள் . 
சிவபெருமான் உலகத்தில் ஆன்மாக்களுக்குத் 
திருவருள் புரிய குருபரனுய் எழுந்தருளி வருதல் 

உலவா ( து ) 
23 . அறிவுக் ( கு ) அறிவாகி அவ்வறிவுக் ( கு ) எட்டா 

நெறியிற் செறிந்த நிலை நீங்கிப் - பிறியாக் 
24 . கருணை திருவுருவாய்க் காசினிக்கே தோன்றிக் 

குருபரன்என் ( று ) ஓர் திருப்பேர் கொண்டு 
-ன் : 

உலவாது கெடாத, அறிவுக்கு அறிவு ஆ 
ஆன்ம அறிவுக்கு அறிவாகி , அ அறிவுக்கு எட்டா நெறியில் 
அவ்வறிவினுக்கும் ( அறிய ) முடியாத வழியில் , செறிந்த நிலை 
எங்கும் நிறைந்த நிலையை நீங்கி - விட்டு , பிறியா கருணை - 
( தன்னை விட்டு ஒரு காலும் ) நீங்காத அருளே , திரு உரு ஆய் 
- திருமேனியாக ( மானிடச் சட்டை தாங்கி ) , குருபரன் என்று 


11 


16 


கந்தர் கலிவெண்பா 


குருபரன் என்று சொல்லப்பட்ட , ஓர் திரு பேர் கொண்டு 
ஒப்பற்ற திருப்பெயர் பூண்டு , காசினிக்கே தோன்றி - உலகில் 
தோன்றி எ - று . 

விளக்கவுரை : பிறியா - பிரியாத . கருணை - அருட் சத்தி . 
காசினி - காசிப முனிவருக்குப் பரசுராமரால் அளிக்கப்பட்டது : 
பூமி . குருபரன் - மேலான குரு . முதல்வன் ஆன்மாவின் , 
அறிவுக்கு அறிவாயிருந்தும் , அவ்வான்ம அறிவால் அறியப் 
படான் : " கண்டிடுங்கண் தனைக்காணா " ( சிவஞான சித்தி பார் . 
சுபக்கம் . ) இறைவன் தனது அருட் சத்தியினின்றும் ஒரு 
போதும் நீங்கான் : " அருளது சத்தியாகும் ” ( சிவஞான சித்த 
பர் - சுபக்கம் . ) சிவபெருமானே உலகில் குருவடி வாய் எழுந் 
தருளிப் பக்குவான் மாக்களுக்கு அருள்புரிவர் : " ஐம்புல 
வேடரின் அயர்ந்தனை ” ( சிவஞான போதம் ) " மன்னவன் தன் 
மகன் வேட ரிடத்தே ” (சிவஞான சித்தியார் - சுபக்கம் ) அருபரத் 
தொருவன் அவனியில் வந்து , குருபர னாகியருளிய பெரு 
மையை ” ( திருவாசகம் போற்றித் திருவகவல் . ) 

இலக்கணக் குறிப்பு : உலவாது என்ற செய்தெனெச்சத் 
தைச் செயவெனச்சமாகத் திரித்துப் பொருள் கூறப்பட்டது . 
எட்டா , பிறியா : ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சங்கள் . 
காசினி : காரணப் பெயர் . காசினிக்கு : உருபு மயக்கம் . ஏ : 
அசை . பேர் : மரூஉப் பெயர் . கருணை என் பதில் தேற்றேகாரம் 
தொக்கது . அவ்வறிவுக்கு என்பதில் இறந்தது தழீஇய 
எச்சவும்மை விகாரத்தால் தொக்கது . 
சிவபெருமான் பக்குவான்மாக்களுக்குத் 
திருவருள் புரியும் முறைமை 

- திருநோக்கால் 
25. ஊழ்வினையைப் போக்கி உடலறுபத் தெட்டுநிலம் 

ஏழு ( ம் ) அத்து வாக்கள் இருமூன்றும் - பாழாக 
26 , ஆணவ மான படலங் கிழித்( து ) அறிவிற் 

காணரிய மெய்ஞ்ஞானக் கண்காட்டிப்- பூணும் 


மூலமும் உரையும் 


17 


ஊழ 


27. அடிஞானத் தாற்பொருளும் ஆன்மாவுங் காட்டிக் 

கடியார் புவனமுற்றுங் காட்டி- முடியாது 
28. தேக்குபர மானந்தத் தெள்ள முத மாகிஎங்கும் 

நீக்கமற நின்ற நிலைகாட்டிப் போக்கும் 
29. வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் 

இரவுங் கடந் ( து )உலவா இன்பம் - மருவுவித்துக் 
30. கன்மமலத் தார்க்கு மலர்க் கண் மூன்றுந் தாழ்சடையும் 

வன்மழுவும் மானுமுடன் மால்விடைமேல் - மின்னிடத்துப் 
31 , பூத்த பவளப் பொருப் ( பு ) ஒன்று வெள்ளிவெற்பில் 

வாய்த்தனைய தெய்வ வடிவாகி- மூத்த 
32. கருமமலக் கட்டறுத்துக் கண்ணருள்செய் ( து ) உள் நின் ( று ) 

ஒருமலத்தார்க் ( கு ) இன்பம் உதவி 

இ - ள் : திருநோக்கால் - அருட்பார்வையினால் , 
வினையை போக்கி - சஞ்சித வினையை ஒழித்து , உடல் அறுபத் 
தெட்டும் - உடற்கருவிகள் அறுபத்தெட்டும் , நிலம் ஏழும் 
மூலாதார முதலிய ஏழ் நிலங்களும் , அத்துவாக்கள் இருமூன் 
றும் - மந்திராத்துவா முதலிய ஆறு அத்துவாக்களும் , பாழ் 
ஆக - அற்றொழிய , ஆணவம் ஆன படலம் கிழித்து - ஆணவ 
மலமாகிய மறைப்பை நீக்கி , அறிவில் காண் அரிய - ( ஆன்ம ) 
அறிவால் காண முடியாத , மெய்ஞ்ஞானம் கண் காட்டி - மெய்ஞ் 
ஞான நோக்கத்தைத் தந்தருளி, பூணும் - பொருந்திய , அடி . 
ஞானத்தால் - ( அத் ) திருவடி ஞானத்தால் , பொருளும் - பதிப் 
பொருளையும் , ஆன்மாவும் - பசுப் பொருளையும் , காட்டி - அறி 
யும்படி செய்து , கடி ஆர் - காவல் அமைந்த , புவனம் முற்றும் 
உலகமாகிய பாசப்பொருள் அனைத்தையும் , காட்டி - அறியும் 
படி 

செய்பது , முடியாது - ( எக்காலமும் ) அழியாமல் , தேக்கு 
( எங்கும் ) நிறைர்த , பரமானந்தம் தெள் அமுதம் ஆகி . 
மேலான இன்பத்தை ( த் தருகின்ற ) தெளிந்த அமுதத்தை 
ஒத்து , எங்கும் - ( அவற்றின் உள்ளும் புறமுமாகிய ) எங்கும் , 
நீக்கம் அற - நீங்குதல் இல்லாமல் , நின்ற நிலை - நிற்கும் ( பரி 
பூரண ) நிலையையும் , காட்டி - அறிவித்து , போக்கும் வரவும் - 

2 


18 


கந்தர் கலிவெண்பா 


- 


போதலும் வருதலும் , நினைப்பும் மறப்பும் - நினைத்தலும் மறத் 
தலும் , பகலும் இரவும் கடந்து - பகலும் இரவும் ( ஆகிய இவற் 
றைக் ) கடந்து , உலவா - அழியாத , இன்பம் மருவுவித்து - 
பேரின்பத்தை அடைவித்து , கன்ம மலத்தார்க்கு - பிரளயா 
கலருக்கு , மலர் கண் மூன்றும் - ( தாமரை ) மலர்போன்ற முக் 
கண்ணும் , தாழ் சடையும் - தொங்குகின்ற சடையும் , வல்மழு 
வும் - வலிய மழுப்படையும் , மானும் - மான் கன்றும் ( ஆகிய 
இவற்றோடு ) , உட ( ல ) ல் - ( பகைவரிடம் ) சினங்கொள்கின்ற , 
மால் விடை மேல் - திருமாலாகிய இடபத்தின்மீது , மின் 
இடத்து பூத்த - மின்னற்கொடி இடப்பக்கத்திலே தோன்றிய , 
பவளப் பொருப்பு ஒன்று - பவளமலை ஒன்று , வெள்ளி வெற் 

வெள்ளிமலையின் மீது , வாய்த்த அனைய தோன்றினாற் 
போல , தெய்வ வடிவு ஆகி - தெய்வத் திருமேனிகொண்டு , 
மூத்த அநாதிகாலமாகத் தொடர்ந்த , கரும மலக் கட்டு 
அறுத்து - ஆணவம் கன்மம் என்ற கட்டுக்களைப் போக்கி , கண் 
அருள் செய்து - ஞானக்கண்ணை அளித்தருளி, ஒரு மலத் 
தார்க்கு - விஞ்ஞானாகலருக்கு , உள் நின்று - ( அறிவுக்கறிவாய் )) 
உள் நின்ற நிலையிலேயே , இன்பம் உதவி - ( மெய்ஞ்ஞானத்தை 
உணர்த்திப் ) பேரின்பத்தைக் கொடுத்தருளி எ - று . 

விளக்கவுரை : திருநோக்கு - அருட்பார்வை ; சுட்சு தீக்கை , 
இஃது ஆசாரியர் தனது கிருபா நோக்கத்தால் சீடன து சஞ்சித 
வினையை அறுத்து அருள் புரிதல் . ஊழ்வினை ( இங்குச் ) 
சஞ்சிதவினை ; இது மன வாக்குக் காயங்களால் நாம் என்றி 
முனைப்போடு பிறவிதோறும் சம்பாதித்த வினையைப் புசித்து 
மிஞ்சியதாகிப் பக்குவப் படுமளவும் சூக்குமமாக மாயையிற் 
கிடக்கும் புண்ணிய பாவம் . இஃது ஒரு வேளாளன் தன் முயற்சி 
யால் விளைந்த தானியத்தைச் சேகரித்து வைத்திருக்கும் 
களஞ்சியம் போன்றது . 


உடல் அறுபத்தெட்டு - ( தூலதேகக் கருவிகள் அறுபதும் , 
சூக்குமதேகக் கருவிகள் எட்டும் ஆக ) உடற்கருவிகள் அறுபத் 
தெட்டாம் . இதன் விரிவைச் சித்தாந்தக் கட்டளை முதலிய 
வற்றில் காண்க . 


மூலமும் உரையும் 

19 
அறுபத்தெட்டு - ( அறு + பத்து + எட்டு ) தம்முள் ஒத்து 
அறுக்கப்பட்ட ( பகுக்கப்பட்ட ) பதினெட்டு ; அதாவது ஒன்ப 
தாம் . 

உடல் அறுபத்தெட்டு - உடல் ( வருதற்கேதுவான ) 
ஒன்பது குணங்கள் எனினுமாம் . ஒன்பது குணங்கள் - சாத்து 
விகத்திற் சாத்துவிகம் , இராசதம் , தாமதம் ; இராசதத்திற் 
சாத்துவிகம் , இராசதம் , தாமதம் ; தாமதத்திற் சாத்து விகம் , 
இராசதம் . தாமதம் என்பன . இக்குணங்களெல்லாம் ஆன் 
மாக்களைப்பற்றி நின்று அவரவர் கருமத்திற்கு ஈடாகப் பற்பல 
செயல்களை வருவிக்கும் . இவற்றின் விரிவைப் பௌஷ்கராக 
மத்திற் காண்க . 

நிலம் ஏழ் - மூலா தாரம் , சுவா திட்டானம் , மணிபூரகம் , 
அநாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை, துவாத சாந்தமாகிய பராபர 
வெளி என்னும் ஏழிடம் . இவற்றுள் மூலாதாரம் - குதத்திற்கும் 
குறிக்கும் நடுவில் இருப்பது ; முக்கோண வடிவும் அதில் நான் 
கிதழ்க் கமலமும் உள்ளதாகப் பாவிக்கப்படுவது ; கணபதியை 
அதிதேவதையாகப் பெற்று விளங்குவது . சுவாதிட்டானம் - குறிக் 
கும் நாபிக்கும் நடுவில் இருப்பது ; நாற்கோணமாகவும் அதில் 
ஆறி தழ்க் கமலமும் உள்ளதாகக் கருதப்படுவது ; பிரமனை 
அதிதேவதையாகப் பெற்று விளங்குவது . மணிபூரகம் - நாபித் 
தானத்திலிருப்பது ; மூன்று வட்ட வடிவும் அதில் பத்திதழ்க் 
கமலமும் உள்ள தாக நினைக்கப்படுவது ; திருமாலை அதிதேவதை 
யாகப்பெற்று விளங்குவது . அநாகதம் - இருதய கமலத்தி 
லிருப்பது ; முக்கோண வடிவும் அதில் பன்னிரண்டு இதழ்க் 
கமலமும் உள்ள தாக எண்ணப்படுவது.; உருத்திரனை அதி 
தேவதையாகப் பெற்று விளங்குவது . விசுத்தீ - கண்டத்தி 
லிருப்பது ; அறுகோண வடிவும் அதில் பதினாறி தழ்க் கமலமும் 
உள்ள தாகக் கருதப்படுவது ; மகேசுவரனை அதிதேவதையாகப் 
பெற்று விளங்குவது . ஆஞ்ஞை - புருவ மத்தியிலிருப்பது ; 
வட்டவடிவும் அதில் மூன்றி தழ்க் கமலமும் உள்ள தாக எண் 
ணப்படுவது ; சதாசிவனை அதிதேவதையாகப் பெற்று விளங்கு 

துவாதசாந்தம் - பிரமரந்திற்கு மேலிருப்பது ; அங்கு 
ஆயிரத்தெட்டி தழ்க் கமலம் உள்ள தாகத் தியானிக்கப்படுவது ; 
பரசிவத்தை அதிதேவதையாகப் பெற்று விளங்குவது . 


20 


கந்தர் கலிவெண்பா 


இவ்வேழ் நிலங்களை , ஆதியா தார மாதி யடுக்கெனப் 
பன்னி றத்த - சோதியேழ் நிலைகள் , எந்நிலங் களினு மிக்க 
எழு நிலம் என வரும் ஆன்றோர் மொழிகளாலும் அறிக . ஆதா 
ரம் ஆறும் அவற்றின் மேலுள்ள நிராதாரமாகிய சூனியாகாசம் 
ஒன்றுமாக நிலம் ஏழ் என்பாருமுளர் . ஆணவமான படலம் 

..அடி ஞானத்தால்...... நீக்கமற நின்ற நிலைகாட்டி ( 28 , 27 , 
23 ) இம் மூன்று கண் களிகளின் உட்கருத்தினை ; சூரியகாந் தக் 
கல்லி னிடத்தே " என வரும் சிவஞான சித்தியார் - சுபக்கம் 280 - ம் 
திருவிருத்தத்தால் அறியலாம் . ஆணவமான படலம் - ஆணவ 
மல நோய் . ஆணவம் . ஆணவமலம் ; ஆன்மாவை அணுத் 
தன்மைப் படுமாறு செய்வது . அணுத்தன்மைப் படுதல் - சிற் 
றறிவும் சிறு தொழிலும் உடையனாக்கு தல் . 

சிறுமை . 
படலம் 

கண்ணொளியை மறைப்பதொரு நோய் . மெய்ஞ் 
ஞானம் - வீடு பயக்கும் உணர்வு . அடி ஞானம் - திருவடியை 
அடைவிக்கும் ஞானம் ; சிவஞானம் . பொருள் - பதிப்பொருள் ; 
சிவம் . 


உண் 


நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் . இங்கே , நினைப்பு 
மறப்பாகிய பகலிரவு . இங்ஙனம் , நினைப்பும் மறப்பும் இன்றி 
நிற்கும் நிலையே சும்மா இருக்கும் நிலை எனப்படும் . இந்நிலையே 

மை நிலையாம் ; இஃது எளிதில் கைகூடுதல் மிக அருமை 
யாம் : " சிந்தையை அடக்கியே சும்மா விருக்கின்ற திறமரிது 
" சும்மா விருக்கச் சுகம்கக மென்று சுருதி யெல்லாம் - அம்மா 
நிரந்தரம் சொல்லவும் " என்பன தாயுமானவர் பாடல் அடிகள் . 
இனி , நினைப்பும் மறப்பும் அற்ற சுத்த நிலையில் நின்றார்க்குப் 
பகலும் இரவுமாகிய காலவேறுபாடு தோன்றாது ஆதலால் , 
நினைப்பும் மறப்பும் இன்றிப் பகலும் இரவும் இன்றி எனப் 
பொருள் கூறலுமாம் . உலவா இன்பம் - பேரின்பம் . மருவு 
வித்து - இங்கு , மருவுவித்தலைச் சகலருக்கு ஆக்குக . 


கன்மம் - ஆன் மாவினால் செய்யப்படும் நல்வினை தீவினை 
களாகிய ஆகாமியமும் , பின்பு , புண்ணிய பாவ வடிவாகும் 
சஞ்சிதமும் , அதன் பின்பு , இன்ப துன்பங்களாக வரும் பிராத்துவ 
மும் ஆகிய மூவினைகள் . மலம்- ஆணவமலம் . கன்மமலத்தார் - 


மூலமும் உரையும் 


21 


ஆணவம் கன்மம் என்னும் இருமலங்களை யுடைய பிரளயா 
கலர் ; ( பிரளய + அகலர் . ) இவர் பிரளயத்திலே கலாதி 
தத்துவங்கள் நீங்கப்பட்டும் , சிருட்டி காலத்திலே கலா தி தத்து 
வங்களோடு கூடியும் இருப்பவர் . கன்ம மலம் உடைமையால் , 
சில பிறவிகளில் இவர் முத்தியடைவர் . இறைவன் பிரளயா 
கலருக்கு அருள் புரியு முறைமையை , அன்பு - மேவா விளங் 
கும் பிரளயா கலருக்குத் - தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி " 
( போற்றிப் பஃபெடை) , " ஏற்றுக் குன்றுளே யிருந்து காட்சி 
கொடுத்தருள் கோலம் போற்றி ” ( திருவிளையாடற் புராணம் ) என 
வருவனவற்றால் அறியலாம் . 

உட ( ல ) ல் - கோபித்தல் . மானுமுடன் - மான் கன்றுடனே 
எனினுமாம் . மால்விடை . பெரியவிடை ( எருது ) எனினுமாம் . 
இங்கு , மின் , உமாதேவியாரையும் , பவளப் பொருப்பு , சிவ 
பருமானையும் , வெள்ளி வெற்பு , இடபத்தையும் குறிப்பன . 
மின்னிடத்து ...... பவளப்பொருப்பு ... வாய்த்தானய : " வெள்ளி 
வெற்பின் மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் , தெள்ளு 
பேரொளிப் பவளவெற் பென ” ( பெரிய புராணம் ) . மலர்க்கண் 
மூன்றும்......தெய்வ வடி வாகி - ( 30 , 31 ) இங்கே , முருகக் கட 
வுளைப் போற்றத் தொடங்கிய ஆசிரியர் . சிவபெருமானுக்குரிய 
அனைத்தையும் முருகக் கடவுள் மேலேற்றிக் கூறுகின்றார் . 
ஆகவே , முருகக் கடவுளும் சிவபெருமானும் வேறு அல்லர் . இவ் 
வுண்மை பற்றியே பதிநூல்களெல்லாம் * சிவனே குகன் ; குகனே 
சிவள் எனக் கூறும் ; " ஆதலின் நமது சத்தி அறுமுகன் ; அவ 
னும் யாமும் , பேதகம் அன்றால் : நம்போற் பிரிவிலன் ; யாண் 
டும் நின்றான் " ( கந்தபுராணம் - திருவிளையாடல் -19 ) 

உள் நின்று புறத்தே தோன்றாமல் உயிரறிவிலேயே 
விளங்கி . ஒருமலத்தார் . ஆணவமலம் ஒன்றேயுடைய விஞ்ஞானா 
கலர் ; (விஞ்ஞான + அகலர் . ) இவர் விஞ்ஞானத்தாலே கலா 
சம்பந்தமற்றவர் . விஞ்ஞானம் - மேலான அறிவு . 

அறிவு . அகலர் - 
கலையற்றவர் . இவர்க்கு எடுத்த பிறவியன்றி வேறு பிறவி 
இல்லை . இறைவன் விஞ்ஞானாகலருக்கு அருள் புரியு முறை 
மையை , " முத்திதரும் - நன்னெறிவிஞ் ஞான கலர் நாடுமலம் 


22 


கந்தர் கலிவெண்பா 


ஒன்றினையும் , அந்நிலையே உள்நின் ( று ) அறுத்தருளி " ( போற்திப் 
பஃறெடை ) , " வென்றுளே புலங்க ளைந்தார் மெய்யுண ருள்ளர் 
தோறும் , சென்றுளே யமுத மூற்றும் திருவருள் போற்றி ” 
( திருவிளையாடற் புராணம் ) என வருவனவற்றால் உணரலாம் . 

இலக்கணக் குறிப்பு : திருநோக்கால் , ஆல் : மூன்றனுருபு . 
உடல் ( உடற்கருவிகள் ) : சினையாகுபெயர் . அறுபத்தெட்டும் . 
ஏழும் . இருமூன்றும் , உம் : எண்ணும்மை . ஆணவமான படலம் . 
மால்விடை : உருவகங்கள் . அடி ஞானத்தால் , இங்கு அகரச் 
சுட்டு வருவிக்கப்பட்டது . தேக்கு பரமானந்தம் , தாழ்சடை : 
வினைத்தொகை . பரம + ஆனந்தம் = பரமானந்தம் : தீர்க்க 
சந்தி . தெள்ளமுதம் , வன் மழு : பண்புத்தொகை . எங்கும் , 
உம் : முற்றும்மை . மருவுவித்து : பிறவினை . கன்ம மலம் : 
உம்மைத்தொகை . பூத்த : பெயரெச்சம் . மலர்க்கண் : உவ 
மத் தொகை . மின் : உவமையாகு பெயர் . பவளப் பொருப்பு . 
வெள்ளி வெற்பு : அடையடுத்த ஆகுபெயர்கள் . வாய்த்த 
அனைய என்பது வாய்த்தனைய என , விகாரப்பட்டது . இன்பம் 
உதவி : வேற்றுமைத் தொகை . மின்னிடத்துப் பூத்த 
பவளப் பொருப் ( பு ) ஒன்று வெள்ளி வெற்பில் , வாய்த்தனைய : 
இல்பொருஞ வமை அணி . 
சிவபெருமான் ஆன்மாக்களுடன் அத்துவிதமாக 
தின்று , அடிமைகொண்டு முத்தி 
அடையுமாறு செய்தல் 

--பெருகியெழு 
33. மூன் ( று ) அவத்தை யுங்கழற்றி முத்தருட னே இருத்தி 

ஆன்றபர முத்தி அடைவித்துத் - தோன் றவரும் 
34. யானெனதென் ( று ) அற்ற இடமே திருவடியா 

மோனபரா னந்தம் முடியாக - ஞானம் 
35. திருவுருவா இச்சை செயலறிவு கண்ணா 

அருளதுவே செங்கை அலரா- இருநிலமே 
38. சந்நிதியா நிற்குந் தனிச்சுடரே ! எவ்வுயிர்க்கும் 

பின்னமற நின்ற பெருமானே ! 


மூலமும் உரையும் 


23 


இ - ள் : பெருகி எழும் - மிகுந்து தோன்றுகின்ற , மூன்று 
அவத்தையும் கழற்றி - மூன்றவத்தைகளையும் நீக்கி , முத்த 
ருடன் இருத்தி - சீவன் முத்தர்களுடனே சேர்த்து , ஆன்ற பர 
முத்தி - மேலான பரமுத்தியை , அடைவித்து அடையுமாறு 
செய்து , தோன் றவரும் - ( வெளிப்படையாய்த் ) தெரியும்படி 
வருகின்ற , யான் எனது என்று அற்ற இடமே - யான் எனது 
எனக் கருது தல் நீங்கிய இடமே , திருவடி ஆ ( க ) . திருவடியாக 
வும் , பரானந்தம் மோனம் - சிவானந்தத்தைத் தருகின்ற மௌ 
ன மே , முடி ஆக - திருமுடி யாகவும் , ஞானம் - ஞான மே , திரு 
உரு ஆ ( க ) - திருமேனியாகவும் , இச்சை செயல் அறிவு - இச்சா 
சக்தி கிரியாசக்தி ஞானசத்திகளே , கண் ஆ ( க ) - ( முக் ) கண்க 
ளாகவும் , அருள் அதுவே - கருணையே , செம் கை அலர் ஆ ( க ) . 
சிவந்த கைம்மலராகவும் , இருநிலமே - பெரிய பூவுலகமே , சந் 
நிதி ஆ ( க ) - சந்நிதானமாகவும் , நிற்கும் - ( கொண்டு ) விளங் 
கும் , தனிச் சுடரே - ஒப்பற்ற சோதியனே / எ உயிர்க்கும் 
எவ்வுயிர்களிடத்திலும் , பின்னம் அற - வேறுபாடின்றி , நின்ற 
நிற்கின்ற , பெருமானே - பெருமையையுடையவனே ! எ - று .. 

விளக்கவுரை : அவத்தை - தத்துவங்களோடு கூடிச் சகல 
விஷயங்களையும் ஆன்மா அறிந்து பற்றி அனுபவிக்கின்ற 
நிலை . மூன்றவத்தை - கேவலாவத்தை , சகலாவத்தை , சுத்தா 
வத்தை என்பன ; இவற்றை காரணாவத்தைகள் எனவும் வழங் 
குவர் . கேவலாவத்தை - ஆன்மா ஆணவமலத்தோடு மாத்திரம் 
கூடி , இச்சா ஞானக் கிரியைகள் சிறிதும் விளக்கமுறாது கிடக் 
கும் நிலை ; இது , கண்ணானது இரவின் இருளிலே ஒளியின்றி 
விழித்திருத்தல் போன்றது என்பர் . சகலவத்தை - ஆன்மா 
தனு கரணங்கள் முதலியவற்றைப் பெற்று , இச்சாஞானக் கிரி 
யைகள் சிறிது விளக்கமுற்றிருக்கும் நிலை ; இஃது , இரவின் இரு 
ளில் மூழ்கிக்கிடந்த கண்ணானது விளக்கொளியால் இருள் நீங் 
கப்பெற்றுப் பல பொருள்களைக் காணுதல் போன்றது என்பர் . 
சுத்தாவத்தை - பஞ்சமலங்களும் பிறவியும் நீங்கி ஆன் மா வியா 
பக அறிவு எய்திருக்கும் நிலை : இஃது இரவில் இருளோடும் 
விளக்கொளியோடும் கூடி யிருந்த கண்ணான து சூரியோ தயத்தில் 
கிரணங்களோடு கூடிய சூரியனைக் காணுதல் போன்றது என் 


24 


கந்தர் கலிவெண்பா 


என 


பர் . இதனை , கேவல சகல சுத்த மென்று மூன் றவத்தை 
என வரும் (சிவஞான சித்தியார் - சுபக்கம் 227 - ம் ) திருவிருத்தத் 
தால் உணரலாம் . 

முத்தர் - சீவன் முத்தர் ; இவர் மெய்ஞ்ஞானந் தலைப்பட 
மலக்குற்றம் நீங்கிப் பிறவிக்கிடமின்றி இருப்பவர் . பரமுத்தி - 
சுத்தாத்துவி தப் பரமுத்தி ; மேலான முத்தி ; இது கரும்பு , 
தேன் , பால் , கனிரசம் , கற்கண்டு , சர்க்கரை முதலியவற்றின் 
சுவையைக்காட்டிலும் இனிய சிவானுபவப் பேரின்பத்தை உயி 
ரனுபவிக்க இறைவன் அளித்து நிற்கும் நிலை . இதனை , " கனியி 
னுங்கட்டி பட்டக ரும்பினும் " என வரும் அப்பர் தேவாரத்தால் 
அறியலாம் . 

யான் என்பது அகங்காரம் ; செருக்கு : இஃது அகப்பற்றா 
கும் . எனது என்பது மமகாரம் ; ஆசை : இது புறப்பற்றாகும் . 
யான் எனது எனக் கருது தற்குக் காரணம் அறியாமையாகிய 
மயக்கமாம் . பயான் 

தென்னும் செருக்கறுப்பான் 
வானோர்க் ( கு ) , உயர்ந்த உலகம் புகும் " என்பது திருக்குறள் . 
யான் எனது என்பன அற்றாலன்றித் திருவடி உண்மை விளங் 
காது . ஆதலால் , யான் எனது என்று அற்றவிடமே திருவடியா 
எனக் கூறப்பட்டுள்ளது . 

ஞானம் திருவுருவா : " ஆணவ மகன் ற சுத்த அறிவல்லால் 
உருவ மில்லாத் , தாணு " ( திருவானைக்காப் புராணம் ) . இயங்குயிர் , 
நிலையுயிர் ஆகிய இரண்டைக் குறிக்கவே எவ்வுயிர்க்கும் என் 
றார் . " பின்ன மற நின்ற பெருமானே என்றது , இறைவன் 
உயிர்களோடு , உடலும் உயிரும்போல ஒன்டூயும் , கண்ணொளி 
யும் கதிரொளியும் போல வேடுயும் , கண்ணொளியும் ஆன்ம அறி 
வும் போல உடனாயும் நிற்கும் சுத்தாத்துவித நிலை யை . [ அத்து 
விதம் - இறைவனும் ஆன்மாவும் ஒன்று மன்றி . இரண்டுமன்றி 
நிற்கும் நிலை சுத்தம் - மேன்மை . ) பின்னம் - வேறுபாடு . 

இலக்கணக் குறிப்பு : கழற்றி , இருத்தி : வினை யெச்சங்கள் . 
முத்தருடனே , ஏ : அசை . அடைவித்து : பிறவினை . அற்ற 
விடமே , அருளதுவே , இருநிலமே , ஏ : மூன்றும் தேற்றம் . 
ஞானம் , அறிவு இவற்றில் தேற்றேகாரங்கள் தொக்கன . அரு 


5 


மூலமும் உரையும் 


25 


ளதுவே , அது : பகு திப்பொருள் விகுதி . அற்ற இடமே திரு 
வடி , பரானந்தம் முடி , ஞானம் திருவுரு , இச்சை செயலறிவு 
கண் , அருளதுவே செங்கை அலர் : உருவகங்கள் . கருதுதல் : 
சொல்லெச்சம் . எவ்வுயிர்க்கும் , உம் : முற்றும்மை . சுடரே , 
பெருமானே : விளிகள் . 
முருகக் கடவுளின் திருவுருவ வருணனை 

- மின்னுருவம் 
37. தோய்ந்தநவ ரத்நச் சுடர்மணியாற் செய்தபைம்பொன் 

வாய்ந்த கிரண மணிமுடியும் - தேய்ந்தபிறைத் 
38. துண்டம் இரு மூன்று நிரை தோன்றப் பதித்தனைய 

புண்டரம் பூத்த நுதற் பொட்டழகும் - விண்ட 
39 பருவமலர்ப் புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங் ( கு ) 

அருள் பொழியுங் கண்மலர்ஈ ராறும் - பருதி 
40. பலவும் எழுந்து சுடர் பாலித்தாற் போலக் 

குலவு மகரக் குழையும் - நிலவுமிழும் 
41. புன்முறுவல் பூத்தலர்ந்த பூங்குமுதச் செவ்வாயும் 

சென்மவிடாய் தீர்க்குந் திருமொழியும் 

இ - ள் : மின் உருவம் தோய்ந்த - மின்னலின் ஒளியைக் 
கொண்ட , நவரத்நம் சுடர் மணியால் - ஒன்பது வகை இரத் 
திரனங்களாகிய ஒளியுள்ள மணிகளோடு , பைம்பொன் செய்த 
பசும் பொன்னாற் செய்யப்பட்ட , கிரணம் வாய்ந்த கிரணங் 
களை வீசுகின்ற , மணி முடியும் - அழகிய ( ஆறு ) முடி களையும் , 
தேய்ந்த - ( கலைகள் ) குறைந்த , இரு மூன்று பிறை துண்டம் - 
ஆறு பிறைத் துண்டங்களை , நிரை தோன்ற - வரிசையாக 
விளங்கும்படி , பதித்தனைய - பதித்தாற்போன்ற , புண்டரம் 
பூத்த நுதல்- திரிபுண்டரம் பொருந்திய நெற்றிகளில் ( அணிந்த ), 
பொட்டு அழகும் - பொட்டுக்களின் அழகினையும் , பருவம் 

உரிய காலத்தில் மலர்ந்த , புண்டரிக மலர் - ( செந் ) 
தாமரை மலர்கள் , பன்னிரண்டு பூத்தாங்கு - பன்னிரண்டு 
பூத்தாற் போல ( க் காணப்படும் ) , அருள் பொழியும் - திருவரு 


- 


விண்ட - 


26 


கந்தர் கலிவெண்பா 


ளைப் பொழிகின்ற , கண் மலர் ஈர் ஆறும் கண் மலர்கள் 
பன்னிரண்டினையும் , பருதி பலவும் எழுந்து - சூரியர்கள் பன் 
னிருவரும் தோன்றி , சுடர் பாலித்தாற் போல ஒளியை 
வீசினாற் போல , குலவும் - விளங்குகின்ற , மகரம் குழையும் 

( பன்னிரண்டு ) மகர குண்டலங்களையும் , நிலவு உமிழும் 
நிலவை ( ப் போல ஒளி ) வீசுகின்ற , புன் முறுவல் பூத்து - புன் 
சிரிப்புத் தோன்றப் பெற்று , அலர்ந்த - மலர்ந்த , பூ குமுதச் 
செவ்வாயும் - அழகிய செவ்வல்லி மலர் போன்ற சிவந்த 
வாயினை யும் , சென்ம விடாய் - பிறவித் துன்பத்தை , தீர்க்கும் - 
நீக்கி யருளுகின்ற , திருமொழியும் - திருவாக்கினை யும் எ - று . 

விளக்கவுரை : நவரத்நம் - கோமேதகம் , நீலம் , பவளம் , 
புட்பராகம் , மரகதம் , மாணிக்கம் , முத்து , வைடூரியம் , வைரம் 
என்பன . பிறைத் துண்டம் 

பிறைத் துண்டம் - பிறைச்சந்திரன் ; துண்டம் 
துண்டு ; பிளவு . புண்டரம் - திரிபுண்டரம் ; திருநீற்று முக் 
குறித் தொகுதி . பருவமலர் - நாள் மலர் . பருதிபல - பன்னிரு 
சூரியர் ; அவர் தாத்துரு , சக்கரன் , அரியமன் , மித்திரன் , வரு 
ணன் , அஞ்சுமான் , இரணியன் , பகவான் , திவச்சுவான் , பூடன் , 
சவித்துரு , துவட்டா என் போர் . மகரம் 

ஒருவகை மீன் . 
மகரக்குழை - மகரமீன் வடிவாகச் செய்யப்பட்ட காதணி . 
விடாய் - களைப்பு ; துன்பம் . திருமொழி - உபதேசமொழியு 
மாம் . 

இலக்கணக் குறிப்பு : பதித்தனைய , புண்டரம் பூத்த என்ப 
வற்றைத் தனித்தனியே நுதலுக்கு அடைமொழியாக்குக . 
பசுமை + பொன் = பைம்பொன் . இரண்டு + மூன்று 
மூன்று . இரண்டு + ஆறு = ஈராறு . கண் மலர் : உருவகம் . 
நிலா என்பது ஆ குறுகி , உகரமேற்று நிலவு என ஆயிற்று . 
புன்மை + முறுவல் = புன்முறுவல். செம்மை + வாய் = செவ் 
வாய் . விண்ட , விள் : பகுதி . 38 , 39 , 40 - ம் கண்ணிகள் : உவ 
அணிகள் . 
முருகக்கடவுளது திருமுகங்களின் 
செயல்கள் 

வின்மலிதோள் 
42. வெவ்வசுரர் போற்றிசைக்கும் வெஞ்சூரனைத் தடிந்து 

தெவ்வருயிர் சிந்துந் திருமுகமும் - எவ்வுயிர்க்கும் 


வ 


மூலமும் உரையும் 


27 


43. ஊழ்வினையை மாற்றி உலவாத பேரின்ப 

வாழ்வு தருஞ் செய்ய மலர்முகமும் - சூழ்வோர் 
44. வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் 

முடிக்குங் கமல முகமும் - விடுத்தகலாப் 
45. பாச இருள் துரந்து பல்கதிரிற் சோதிவிடும் 

வாச மலர்வதன மண்டலமும் - நேசமுடன் 
46. போகமுறும் வள்ளிக்கும் புத்தேளிர் பூங்கொடிக்கும் 

மோகம் அளிக்கும் முகமதியும் - தாகமுடன் 
47. வந்தடியிற் சேர்ந்தோர் மகிழ வரம்பலவும் 

தந்தருளுந் தெய்வமுகத் தாமரையும் 

இ - ள் : வில் மலிதோள் - விற்படை தாங்கிய தோள்களை 
யுடைய , வெம் அசுரர் - கொடிய அசுரர்கள் , போற்று இசைக் 
கும் - துதித்துப் புகழும் , வெம் சூரனை தடிந்து - கொடிய 
சூரபன் மனைக் கொன்று , தெவ்வர் உயிர் சிந்தும் - ( மற்று 
முள்ள ) பகைவர்களுடைய உயிரைப் போக்கின , திருமுகமும் - 
( வீரமிகுந்த ) திருமுகமொன்றும் , எவ்வுயிர்க்கும் - ( மலபக்குவ 
மடைந்த ) எல்லாவுயிர்களுக்கும் , ஊழ்வினையை மாற்றி - முன் 
செய்வினையைப் போக்கி , உலவாத பேர் இன்ப வாழ்வு தரும் - 
( என்றும் ) அழியாத பேரின்பப் பெருவாழ்வைத் தருகின்ற, 
செய்ய மலர் முகமும் - சிவந்த தாமரை மலர்போன்ற திருமுக 
மொன்றும் , சூழ்வோர் - தன்னை வணங்குவோர் , வடிக்கும் - 
கற்றுத் தெளிகின்ற , பழ மறைகள் - பழமையான வேதங்கள் ,, 
ஆகமங்கள் - சிவாகமங்கள் , யாவும் - ( ஆகிய ) எல்லாவற்றை 
யும் முடிக்கும் - ( ஐயமின்றி ) முற்றுப் பெறச் செய்கின்ற , 
கமல முகமும் - தாமரை மலர்போன்ற திருமுகமொன்றும் , 
விடுத்து அகலா - ( உயிர்களை ) விட்டு நீங்காத , பாசம் இருள் 
துரந்து - ஆணவ மலமாகிய இருளைப்போக்கி , பல் கதிரின் 
பல சூரியர்கள் ( ஒருங்கு திரண்டாற் ) போல , சோதிவிடும் - 
ஒளி வீசுகின்ற , வாசம் மலர் வதனம் மண்டலமும் - மணம் 
பொருந்திய தாமரை மலர்போன்ற வட்டமான திருமுகமொன் 
றும் , நேசமுடன் - அன்புடன் , போகம் உ.றும் வள்ளிக்கும் - 


28 


கந்தர் கலிவெண்பா 


போகத்தை அனுபவிக்கின்ற வள்ளி நாயகியார்க்கும் , புத் 
தேளிர் பூங்கொடிக்கும் . தெய்வயானை யம்மையார்க்கும் , 
மோகம் அளிக்கும் - ஆசையூட்டுகின்ற , முகமதியும் . சந்திரன் 
போன்ற ( குளிர்ந்த ) திருமுகமொன்றும் , தாகமுடன் அடியில் 
வந்து சேர்ந்தோர் - ( திருவருளைப்பெறும் ) ஆசையுடன் ( தம் ) 
திருவடிகளில் ( தஞ்சமென ) வந்து அடைந்தோர் , மகிழ - 
மகிழும்படியாக , வரம் பலவும் தந்து அருளும் - பல வரங்களை 
யும் கொடுத்தருளுகின்ற , தெய்வ முகத் தாமரையும்- தெய்வத் 
தன்மை பொருந்திய தாமரை மலர் போன்ற திருமுக மொன் 
றும் ( ஆக ஆறு திருமுகங்களையும் ) எ - று . 

விளக்கவுரை : அசுரர் - அமிர்தம் உண்ணாதவர்கள் ; இராக் 
கதர் . ஊழ்வினை - முன் வினை ; பிறவிக்குக் காரணமான சஞ்சித 
வினே . வடிக்கும் - கற்றுத் தெளிகின்ற ; ஆராய்கின்ற . பழ 
மறைகள் - இருக்கு முதலிய வேதங்கள் . ஆகமங்கள் - காமிகம் 
முதலிய சிவாகமங்கள் . ஆகமம் - ( ஆ - ஞானம் , க - மோட்சம் , 
ம - மலநாசம் ஆகவே ) ஆன்மாக்களுக்கு மலத்தைக் கெடுத்து 
ஞானத்தைக் கொடுத்து மோட்சத்தை அடைவிப்பது . புத் 
தேளிர் பூங்கொடி - தேவர்களது அழகிய கொடி போல்பவள் ; 
தெய்வயானை யம்மையார் . தாகம் - விரும்பியதைப் பெறக் 
கருதும் அவா . இங்குக் கூறப்பட்ட ஆறு திருமுகங்களின் 
செயல்கள் : " மாயிருள் ஞாலம் மறுவின்றி ..... வள்ளியொடு 
நகையமர்ந் தன்றே என்னும் திருமுருகாற்றுப்படை ( 91-102 ) 
அடிகளைத் தழுவி நின்றன . 

இலக்கணக் குறிப்பு : எவ்வுயிர்க்கும் , யாவும் : முற்றும்மை 
கள் . சூழ்வோர் . சேர்ந்தோர் : வினையாலணையும் பெயர்கள் . 
அகலா : ஈறுகெட்ட எதிர் மறைப் பெயரெச்சம் . பல் கதிரின் , 
இன் ; உவமவுருபு . பூங்கொடி : அன்மொழித் தொகை , கமல 
முகம் : உவமத் தொகை . பழமை + மறைகள் - பழ மறைகள் . 
வெம்மை + அசுரர் - வெவ்வசுரர் . 
முருகக் கடவுளது திருக்கரங்களின் 
செயல்கள் 

- கொந்தவிழ்ந்த 
48 , வேரிக் கடம்பும் விரைக்குரவும் பூத்தலர்ந்த 

பாரப் புயசயிலம் பன்னிரண்டும் - ஆரமுதம் 


மூலமும் உரையும் 


29 


49. தேவர்க் ( கு ) உதவுந் திருக்கரமும் சூர்மகளிர் 

மேவக் குழைந்தணைந்த மென்கரமும் - ஓவாது 
50. மாரி பொழிந்த மலர்க்கரமும் பூந்தொடையல் 

சேர அணிந்த திருக்கரமும் - மார்பகத்தில் 
51. வைத்த கரதலமும் வாமமருங் கிற்கரமும் 

உய்த்த குறங்கில் ஒருகரமும் - மொய்த்த 
52. சிறு தொடி சேர் கையு ( ம் )மணி சேர்ந்ததடங் கையும் 

கறுவுசமர் அங்குசஞ்சேர் கையும் - தெறுபோர் 
53. அதிர் கே டகஞ்சுழற்றும் அங்கைத் தலமும் 

கதிர்வாள் விதிர்க்குங் கரமும் 

இ - ள் : கொந்து அவிழ்ந்த . கொத்தாக மலர்ந்த , வேரி 
கடம்பும் - தேனை யுடைய கடப்பமலரும் , விரை குரவும் - மணத் 
தையுடைய குராமலரும் , பூத்து அலர்ந்த - மலர்ந்து விளங்கு 
கின்ற , பாரம் - பெரிய , புயசயிலம் பன்னிரண்டும் - மலை போன்ற 
பன்னிரண்டு தோள்களையும் , ஆர் அமுதம் - அருமையா கிய 
அமுதத்தை , தேவர்க்கு உதவும் திருக்கரமும் - தேவர்களுக்கு 
அளித்தருளுகின்ற திருக்கரமொன்றும் , சூர் மகளிர் - தேவ மக 
ளீர் , மேவ - விரும்ப , குழைந்து அணைந்த மென் கரமும் - இள 
கித் தழுவிய மெல்லிய திருக்கரமொன்றும் , ஓவாது 
பொழிந்த-இடைவிடாமல் மழை பெய்வித்தருளுகின்ற , மலர்க் 
கரமும்- தாமரை மலர்போன்ற திருக்கரமொன்றும் , பூ தொடை 
யல் சேர அணிந்த திருக்கரமும் - பூமாலைகளை ஒருங்கே யணிந்த 
திருக்கரமொன்றும் , மார்பு அகத்தில் வைத்த கர தலமும் - 
( தனது ) திருமார்பின் மீது வைத்துக் கொண்டிருக்கும் திருக் 
கரமொன்றும் , வாமம் பருங்கில் கரமும் - இடையின் இடப்பக் 
கத்தில் ( வைத்தருளிய ) திருக்கரமொன்றும் , குறங்கில் உய்த்த 
ஒரு கரமும் - ( திருத்) துடையின் மேல் வைத்தருளிய ஒப்பற்ற 
திருக்கரமொன்றும் , மொய்த்த சிறு தொடி சேர் கையும் - 
( ஓசை ) சூழ்ந்த வீரவளைகள் அணிந்த திருக்கரமொன்றும் , 
மணி சேர்ந்த தடம் கையும் - மணி பொருந்திய விசாலமான 
திருக்கரமொன்றும் , கறுவு சமர் அங்குசம் சேர் கையும் - கோபத் 


மாரி 


30 


கந்தர் கலிவெண்பா 


துடன் போர் ( செய்தற்கு ) அங்குசம் என்னும் படையினைத் 
தாங்கிய திருக்கரமொன்றும் , தெறு போர் அதிர் கேடகம் சுழற் 
றும் அம் கைத்தலமும் - ( பகைவரை ) அழிக்கின்ற போரில் 
அதிர்ச்சியுடன் கேடகம் என்னும் படையினைச் சுழற்றுகின்ற 
அழகிய திருக்கரமொன்றும் , கதிர் வாள் விதிர்க்கும் கரமும் - 
ஒளி வீசுகின்ற வாட்படையினை அசைக்கும் திருக்கரமொன்றும் 
( ஆகப் பன்னிரண்டு திருக்கரங்களையும் ) எ - று . 

விளக்கவுரை : வேரி - மணமுமாம் . புயசயிலம் என்பதற் 
கேற்பக் கடம்பும் குரவும் அலர்ந்த எனக் கூறினார் . ஆரமுதம் . 
நிறைந்த அமுதமுமாம் . அமுதம்- தேவாமிர்தம் ; சாவா மருந்து . 
சூர் மகளிர் - அஞ்சத்தக்க தெய்வப் பெண்கள் . சூர் - அச்சம் . 
தொடையல் - தொடுக்கப்படுவது ; மாலை . வாமம் - இடப்பக் 
கம் ; அழகுமாம் . மருங்கு - மருங்குல் ; இடை . தொடி - வீர 
வளை . மொய்த்த சிறு துடி சேர் என்ற பாடத்திற்கு வலிய 
சிறிய உடுக்கை பொருந்திய என்று பொருள் கொள்ளுதலுமாம் . 
( துடி - உடுக்கை ; இடை.. சுருங்கிய பறை . ) மணி- அக்கமணி ; 
உருத்திராக்கமணி எனினுமாம் . கறுவு - தணியாக் கோபம் . 
அங்குசம் - ( யானை யைச் செலுத்து தற்குரிய ) தோட்டி என் 
னும் படை . அதிர் - நடுக்கமுமாம் . கேடகம் - பாதுகாப்புப் . 

இங்குக் கூறப்பட்ட திருக்கரங்களின் செயல்கள் : 
" விண் செலல் மரபின் ஐயர்க் கேந்திய ( து ) , ஒருகை ........ 
பன்னிருகையும் பாற்பட இயற்றி ” என்னும் திருமுருகாற்றுப் 
படை ( 107-118 ) அடிகளைத் தழுவி நின்றன் . 

இலக்கணக் குறிப்பு : கொத்து என்பது கொந்து என 
மெலிந்து நின்றது ; மெலித்தல் விகாரம் . பூத்தலர்ந்த : ஒரு 
பொருட் பன்மொழி . புய சயிலம் : முன் பின் மா றிய உவமத் 
தொகை ஆரமுதம் : பண்புத்தொகை . ஓவாது : எதிர்மறை 
வினையெச்சம் . பொழிந்த ; வி என்னும் பிறவினை விகுதி 
தொக்கு நின்றது . மலர்க்கரம் : உவமத்தொகை . தொடையல் : 
தொழிலாகு பெயர் . குறங்கில் உய்த்த என மாற்றுக . தடங்கை : 
உரிச் சொற்றொடர். தெறு போர் , அதிர் கேடகம் : வினைத் 
தொகைகள் . கரம் . மார்பு , குறங்கு : சினைப்பெயர்கள் 
விதிர்க்கும் : பெயரெச்சம் ; விதீர் : பகுதி 


படை . 


மூலமும் உரையும் 


31 


முருகக் கடவுளின் அலங்காரச் சிறப்பு 

--முதிராத 
54. கும்பமுலைச் செவ்வாய்க் கொடியிடை.யார் வேட்டணைந்த 

அம்பொன் மணிப்பூண் அகன்மார்பும் - பைம்பொற் 
55. புரி நூலும் கண்டிகையும் பூம்பட் டுடையும் 

அரைஞாணுங் கச்சை அழகும்- திருவரையும் 
56. நாதக் கழலும் நகுமணிப்பொற் கிண்கிணியும் 

பாதத் ( து ) அணிந்த பரிபுரமும்- சோதி 
57 , இளம்பருதி நூறா யிரங்கோடி போல 

வளந்தருதெய் வீக வடிவும் - உளந்தனிற்கண் ( டு ) 
58. ஆதரிப்போர்க் ( கு ) ஆருயிராய் அன்பரகத் தாமரையின் 

மீதிருக்குந் தெய்வ விளக்கொளியே ! 

இ - ன் : முதிராத - இளமைத் தன்மையுள்ள , கும்பம் - 
குடம் போன்ற , முலை - தனங்களும் , செவ்வாய் - சிவந்த வாயும் , 
கொடி இடையார்- கொடிபோல நுடங்கும் இடையுங்கொண்ட 
தேவ மகளிர் , வேட்டு - விரும்பி , அணைந்த - தழுவிய , அம் 
பொன் - அழகிய பொன்னாலும், மணி - இரத்தினங்களாலும் 
( செய்யப்பட்ட ), பூண் - ஆபரணங்களை ( அணீந்த ) , அகல் 
மார்பும் - அகன்ற மார்பினையும் , பைம் பொன் புரி நூலும்- பசிய 
பொன்னாற் செய்த பூணூலையும் , கண்டிகையும் - உருத்திராக்க 
மாலையினையும் , பூம் பட்டு உடையும் - பூத்தொழில் அமைந்த 
பட்டாடையினை யும் , அரைஞாணு அரைநாணும் , கச்சை 
அழகும் - அரைக் கச்சையின் அழகும் ( பொருந்திய ) , திரு 
அரையும் - திருவிடையினையும் , பாதத்து அணிந்த - திருவடி 
களிலே அணிந்துள்ள , நா தக்கழலும் - ஒலியைச் செய்யும் வீரக் 
( ழலினையும் , நகு மணி பொன் கிண்கிணியும் - விளங்குகின்ற 
மணிகள் ( பதித்த பொன்னாலாகிய சதங்கையினையும் , பரிபுர 
மும் - சிலம்பினையும் , சோதி - ஒளியையுடைய , நூறு ஆயிரம் 
கோடி இளம் பருதிபோல - இலட்சங்கோடி உதய சூரியர்கள் 
( தோன்றினாற் ) போல , வளம் தரு தெய்வீக வடிவும் - ஒளி 


ம் 


32 


கந்தர் கலிவெண்பா 


மிகுந்த தெய்வத்தன்மை பொருந்திய திருவடியினையும் , உளந் 
தனில் கண்டு - உள்ளத்திற் கண்டு , ஆதரிப்போர்க்கு - அன்பு 
செய்வோர்க்கு , ஆர் உயிர் ஆய் - அரிய உயிராய் , அன்பர் . 
( அவ் ) வன்பர்களின் , அகத் தாமரையின் மீது இருக்கும் - 
இதய கமலத்தில் எழுந்தருளியிருக்கும் , தெய்வ விளக்கு 
ஒளியே - தெய்வத்தன்மை பொருந்திய விளக்கொளி போன்ற 
வனே ! எ . மு . 

விளக்கவுரை : கும்பம் யானை மத்தகமுமாம் . கொடி 
யிடையார் - தெய்வயானை , வள்ளி என்னும் இருவருமாம் . பூம் 
பட்டு - அழகிய பட்டுமாம் . அரைஞாண் - இடுப்பில் கட்டும் 

கச்சை - இடுப்பில் கட்டும் கச்சைப்பட்டை . நாதக் 
கழல் - நாததத்துவமாகிய கழல் எனினுமாம் . கழல் - வீரர் 
வலக்காலில் அணியும் ஆபரணம் . கிண்கிணி - கிண் கிண் என்று 
ஒலிப்பது ; சதங்கை . பருதி - பரிதி ; வட்ட வடி வாயுள்ளது ; 


கயிறு . 


சூரியன் . 


முருகக் கடவுள் தெய்வீகத் திருவுருவமுடையவ ராதலின் , 
தெய்வீக வடிவு என்றார் : தெய்வஞ் சான்ற திறல் விளங் 
குருவின் ( திருமுருகாற்றுப்படை 287. ) முருகப் பெருமானின் 
திருவடிவு , நூறாயிரங்கோடி உதய சூரியர்கள் தோன்றினாற் 
போலப் பேரொளியுடைய தாதலின் , இளம் பகுதி நூருயிரங் 
கோடி போல - வளந்தரு தெய்வீக வடிவு என்றார் : உலகம் 
உவப்ப வலன் ஏர்பு திரிதரு , பலர் புகழ் ஞாயிறு கடற்கண் 
டா அங் ( கு ) ( திருமுருகாற்றுப்படை 1 , 2. ) சதகோடி சூரியர்கள் 
உ . தயமென ...... ஒரு சோதி வீசுவதும் ” ( திருப்புய வகுப்பு ) ; 
" விண்ணொடு மண்னை விழுங்கி அருட்கதிர் விரியும் இளஞ் 
சுடரே ” ( முத்துக்குமார சுவாமி பிள்ளைத் தமிழ் . ) 

இலக்கணக் குறிப்பு : முதிராத : எதிர்மறைப் பெயரெச் 
சம் , கும்பமுலை , கொடியிடை : உவமத் தொகைகள் . வேட்ட , 
வேள் : பகுதி . அரைஞாண் : அரைநாண் என்பதன் போலி . 
கிண்கிணி . காரணப் பெயர் . 

ஒளி : உவமையாகு பெயர் . 
ஒளியே : விளி . பருதி ; பண்பாகு பெயர் . அன்பர் என்பதில் 
அகரச் சுட்டு வருவித்துரைக்கப்பட்டது . பசுமை + பொன் = 


மூலமும் உரையும் 


33 


பைம்பொன் . பூ + பட்டு = பூம்பட்டு. அருமை + உயீர் = ஆரு 
யிர் , பட்டாடை , அரைஞாண் , கச்சை பொருந்திய திருவரை 
எனவும் , கழல் , கிண்கிணி , பரிபுரம் அமைந்த பாதம் எனவும் 
கொள்க 57 - ம்கண்ணி உவமையணி . 

முருகக்கடவுள் பற்பலவடிவாய் 
விளங்கும் நிலை 

--ஓதிய ஐந் ( து ) 
59. ஓங்காரத் தள்ளொளிக்கும் உள்ளொளியாய் ஐந்தொழிற்கும் 

நீங்காத பேருருவாய் நின்றோனே ! - தாங்கரிய 
80. மந்திரமே சோரியா வான்பதமே மாமுடியாத் 

தொந்தமுறும் வன்னமே தொக்காகப் - பந்தனையால் 
61. ஒத்த புவனத் துருவே உரோமமாத் 

தத்துவங்க ளேசத்த தாதுவா - வைத்த 
62 , கலையே அவயவமாக் காட்டுமத்து வாவின் 

நிலையே வடிவமா நின்றோய் ! -- பலகோடி 
63. அண்டம் உருவாகி அங்கஞ் சராசரமாய்க் 

கண்டசத்தி மூன்றுட் கரணமாய்த் - தொண்டுபடும் 
64. ஆவிப் புலனுக் ( கு ) அறி ( வு ) அளிப்ப ஐந்தொழிலும் 

ஏவித் தனிநடத்தும் எங்கோவே ! - மேவ 
65. வரும் அட்ட மூர்த்தமாம் வாழ்வே ! மெய்ஞ் ஞானம் 

தரும் அட்ட யோகத் தவமே ! 

இ - ள் : ஓதிய - ( அறிஞரால் ) சொல்லப்பட்ட , ஐந்து 
ஓங்காரத்து - ஐந்து ( உறுப்புக்களையுடைய ) பிரணவத்தின் , 
உள் ஒளிக்கும் - உள்ளொளிக்கும் , உள் ஒளியாய் - உள்ளொளி 
யாய் , ஐந்தொழிற்கும் நீங்காத - ( படைப்பு முதலிய ) ஐந்து 
தொழில்களையும் ( செய்வதற்கு ) நீங்காத , பேர் உருவாய்- ( பிர 
மன் முதலிய ஐந்து ) பெரியவடி வாய் , நின்றோனே - நின்றவனே ! 
தாங்கு அரிய - ( பிறரால் ) தாங்கு தற்கரிய , மந்திரமே சோரி 
ஆ ( க ) - மந்திராத்துவாவே இரத்தமாகவும் , வான் பதமே மா 

3 


கந்தர் கலிவெண்பா 


- 


முடி ( ஆக ) - பெருமை பொருந்திய பதாத்துவாவே சிறந்த 
முடி யாகவும் , தொர்தம் உறும் - கட்டுள்ள , வன்னமே தொக்கு 
ஆக - வர்ணாத்துவாவே தோலாகவும் , பந்தனை யால் ஒத்த . 
பாசத்தோடு கூடிய , புவனத்து உருவே உரோமம் ஆ ( க ) - புவ 
னாத்துவாவே உரோமமாகவும் , தத்துவங்களே சத்த தாது 
ஆ ( க ) - தத்துவாத்துவாவே ஏனைய தாதுக்களாகவும் , வைத்த 
கலையே அவயவம் ஆ ( க ) - ( வரிசையாக ) அமைக்கப்பெற்ற 
கலாத்துவாவே உறுப்புக்களாகவும் , காட்டும் - ( இங்கே ) காட் 
டிய , அத்துவாவின் நிலையே வடிவம் ஆ ( க ) - அத்துவாவினது 
நிலையே வடிவமாகவும் ( கொண்டு ) , நின்றோய் - நின்றவனே ! 
பலகோடி அண்டம் உருவு ஆகி - பலகோடி அண்டங்களே 
திருமேனியாகவும் , சராசரம் அங்கம் ஆய் - சராசரப் பொருள் 
களே உறுப்புக்களாகவும் , கண்ட . ( அறிவுடையோரால் ) 
காணப்பட்ட , சத்தி மூன்று உட்கரணம் ஆய் - ( இச்சா ஞானக் 
கிரியா சத்திகள் என்னும் ) மூன்று சத்திகளே அந்தக்கரணங் 
களாகவும் ( கொண்டு ) , தொண்டு படும் - அடிமைத் தன்மை 
பொருந்திய , ஆவிப் புலனுக்கு அறிவு அளிப்ப - உயிர்களினது 
அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்தும் பொருட்டு , ஐந்தொழி 
லும் ஏவி- ( அதிசூக்கும ) ஐந்து தொழில்களையுஞ் சங்கற்பித்து , 
தனி நடத்தும் - ஒப்பின்றிச் செய்தருளுகின்ற , எம் கோவே 
எம்முடைய தலைவனே | மேவ வரும் - பொருந்த வருகின்ற , 
அட்ட மூர்த்தம் ஆம் வாழ்வே - எட்டு வடிவோடு வாழ்கின்ற 
பெருமானே ! மெய்ஞ்ஞானம் தரும் - உண்மையான் ஞானத் 
தைத் தருகின்ற , அட்ட யோகத் தவமே - ( இயமம் முதலிய ) 
எட்டு அங்கங்களையுடைய யோகமாகிய தவத்தின் பயனே ! 


விளக்கவுரை : ஐந்து ஓங்காரம் - அகாரம் , உகாரம் , மகா 
ரம் , நாதம் , விந்து என்னும் ஐந்து உறுப்புக்களையுடைய பிர 
ணவம் . இவற்றுள் அகார உகார மகாரம் இம்மூன்றுங் கூடி 
* ஓம் என்று ஒலிக்கும்போது நாதமாயும் , வரிவடிவுகொள்ளும் 
போது விந்து வாயும் விளங்கும் . பிரணவம் சமட்டிப் பிரணவம் , 
வியட்டிப் பிரணவம் என இருவகைப்படும் . சமட்டிப் பிரணவம் 
ஓம் என நிற்பது . வியட்டிப் பிரணவம் அகர , உகர , மகர , 


மூலமும் உரையும் 


35 


விந்து , நாதம் என நிற்பது . சமட்டி - தொகுத்துச் சொல்வது . 
வியட்டி பகுத்துச் சொல்வது . ஓங்காரத் துள்ளொளிக்கு 
முள்ளொளியாய் : " ஓங்காரத் துள்ளொளிக் குள்ளே முருக 
னுருவங் கண்டு " ( கந்தரலங்காரம் . ) படைத்தல் , காத்தல் , அழித் 
தல் , மறைத்தல் , அருளல் என்னும் ஐந்தொழிலையும் முறையே , 
பிரமன் , திருமால் , உருத்திரன் , மகேசுவரன் , சதாசிவன் என் 
னும் ஐந்து மூர்த்திகளாய் இருந்து நடாத்துகின்ற முதல்வன் 
நீயே என் பார் , " ஐந்தொழிற்கும் நீங்காத பேருருவாய் நின்றேனே ” 


என்றார் . 


சத்ததாது - இரத்தம் , சுக்கிலம் , மூளை , தசை , நரம்பு . 
என்பு , தோல் என்னும் எழுவகைத் தாதுக்கள் . முன்னர் சோரி , 
தொக்கு என் னும் இரண்டு தாதுக்களைக் கூறினமையின் , 
இங்கே அவை ஒழிந்த ஏனைய ஐந்து தாதுக்களையே கொள்க . 
ஈண்டு அத்து வாக்களை முருகக் கடவுளுக்கு வடிவாகக் கூறியது 
அவற்றோடு ஒன்றாயும் , வேறாயும் , உடனாயும் நிற்கும் அத்துவித 
இயைபு நோக்கியாம் . 

இறைவன் அத்துவாக்களை வடி வாக 
உடையவன் என் பதை , " அத்துவா மூர்த்தியாக அறைகுவ 
தென்னை என்னின் ...... மறைகளெல்லாம் ” என வரும் சிவஞான 
சித்தியார் - சுபக்கம் ( 76 - ம் ) திருவிருத்தத்தால் அறிக . ஆறு 
அத்துவாவின் தொகுப்பினையே காட்டும் அத்துவாவின் நிலை 
என்று கூறப்பட்டது . ( 63-64 ) - இவ்வாறு இறைவன் நின்று 
அதிசூக்கும ஐந்தொழிலைச் செய்கின்றான் என்பதை, " உலகமே 
உருவமாக யோனிகள் என வரும் சிவஞான சித்தியார் - சுபக்கம் 
( 237 - ம் ) திருவிருத்தத்தாலும் அதன் உரையாலும் அறிக . 
உட்கரணம் - அந்தக்கரணம் : அகக் கருவி . 

யங்கு திணை ; சங்கமம் ., அசரம் - நிலைத்திணை ; 
தாவரம் . உயிர்களெல்லாம் இறைவனுக்கு அடிமை ஆதலின் , 

தொண்டு படும் ஆவி என்றார் . இறைவன் அறிவித்தால் 
தான் உயிர் அறியும் என்பார் , அறிவவிப்ப என்றார் . 

அட்ட 
மூர்த்தம் - நிலம் , நீர் . தீ , காற்று , ஆகாயம் , சூரியன் , சந்திரன் , 
உயிர் என்னும் எட்டுருவோடு கூடிய வடிவம் . இறைவன் அட்ட 
மூர்த்தமாக விளங்குபவன் : " நிலம் நீர் நெருப்புயிர் நீள்விசும்பு 
நிலாப்பகலோன் ,. புலனாய மைந்தனோ டெண் வகையாய்ப் 
புணர்ந்து நின்றான் (திருவாசகம் - திருத்தோணோக்கம் ) . 


36 


கந்தர் கலிவெண்பா 


உண்மை யறிவைத் தருகின்ற எண்வகை யோகத் தவப் 
பயன் என் பார் , மெய்ஞ்ஞானம் தரும் அட்டயோகத் தவமே 
என்றார் . பாலுடன் நெய் கலந்துள்ளது போலவே ஞானத் 
துடன் யோகம் கலந்துள்ளது என்பதை மக்கள் அறியாமல் , 
யோகம் வேறு ஞானம் வேறு என இடருறுவர் என்பதைக் 
கருதியே ஆசிரியர் , " மெய்ஞ்ஞானம் தரும் அட்டபோகம் என 
அடைகொடுத்துக் கூறினார் . 

அட்டயோகம் - எட்டு வகையான யோகமுறை ; அவை 
இயமம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , 
தாரணை , தியானம் , சமாதி என்பன . இவற்றுள் , கொல்லாமை , 
பொய் கூறாமை , கள்ளுண்ணாமை , களவு செய்யாமை , பிறர் 
மனை விழையாமை முதலியன இயமமாம் . கற்க வேண்டுவன 
கற்றல் , பெற்றதற்கு உவத்தல் , ஆசாரங்கொள்ளல் , தெய்வ 
வழிபாடு , தவமியற்றல் முதலியன நீபமமாம் . கோமுகாசனம் , 
பதுமாசனம் , வீராசனம் , சிங்காசனம் , மயூராசனம் , சுகாசனம் 
முதலியன ஆசனமாம் . பிராண வாயுவை இரேசக பூரக கும் 
பகஞ் செய்தல் பிராணாயாமமாம் . ஐம்பொறிகள் புறத்தில் 
செல்லா தபடி அவற்றைத் தன் வசப்படுத்தி உள் நோக்கல் 
பிரத்தியாகாரமாம் . இதயம் , நெற்றி , கபாலம் முதலியவற்றுள் 
ஏதேனுமொன்றில் எப்பொழுதும் மனத்தினை வைத்து ஒரு 
வழிப் படுத்சல் தாரணையாம் . மன நிலை திரியாமல் பரம் 
பொருளைச் சோகம்பாவனை புரிதல் தியான மாம் . துவாதசாந் 
தத்தில் பரசிவமூர்த்தியை நிட்களமாகத் தியானித்து அப்பர 
சிவத்துடன் அத்துவிதமாகக்கலந்து இன்பத்தை அனுபவித்தல் 
சமாதியாம் . 63 - ம் கண்ணியில் , சத்தி மூன்று கரணமாம் 
என்றும் படம் . 

இலக்கணக் குறிப்பு : நீங்காத : எதிர்மறைப் பெயரெச்சம் . 
ஐந்தொழிற்கும் , ஐந்தொழிலும் , உம் : முற்றும்மைகள் . மர் 
திரமே , பதமே , வன்ன மே , உருவே , தத்துவங்களே , கலையே , 
ஏ : தேற்றங்கள் . நின்றோனே , நின்றோய் , கோவே , வாழ்வே , 
தவமே : விளிகள் . மந்திரமே சோரி , பதமே முடி , வன்னமே 
தொக்கு , புவனத்துருவே உரோமம் , தத்துவங்களே தாது , 


மூலமும் உரையும் 


37 


கலையே அவயவம் : உருவகங்கள் , பெருமை + உருவு = பேருருவு . 
சரம் + அசரம் = சராசரம் : தீர்க்கசந்தி , மூன்று + உட்கரணம் 
= மூன்றுட்கரணம். உள் + கரணம் = உட்கரணம் . மெய் + 
ஞானம் = மெய்ஞ்ஞானம் . 


முருகக் கடவுளின் தசாங்கம் 

- பருவத்( து ) 
66 , அகலாத பேரன் ( பு ) அடைந்தோர் அகத்துட் 

புகலாகும் இன்பப் பொருப்பும் - சுகலளிதப் 
67. பேரின்ப வெள்ளப் பெருக்காறும் மீதானம் 

தேரின்ப நல்குந் திருநாடும்- பாரின்பம் 
68. எல்லாங் கடந்த இருநிலத்துட் போக்குவரவு ) 

அல்லா ( து ) உயர்ந்த அணிநகரும்- தொல்லுலகில் 
69. ஈறும் முதலுமகன் ( று ) எங்கு நிறைந் ( து ) ஐந்தெழுத்தைக் 

கூறி நடாத்துங் குரகதமும் - ஏறுமதம் 
70. தோய்ந்து களித்தோர் துதிக்கையினாற் பஞ்சமலம் 

காய்ந்தசிவ ஞானக் கடாக்களிறும் - வாய்ந்தசிவ 
71 . பூரணத்துட் பூரணமாம் போதம் புதுமலரா 

நாரகத்துட் கட்டு நறுந்தொடை யும் -- காரணத்துள் 
72. ஐந்தொழிலும் ஓவா ( 3 ) அளித்துயர்த்த வான் கொடியும் 

வந்தநவ நாத மணிமுரசும் - சந்ததமும் 
73. நீக்கமின்றி ஆடி நிழலசைப்பான் போற்புவனம் 

ஆக்கி அசைத்தருளும் ஆணையும் தேக்கமழ்ந்து 
74. வீசும் பனுவல் விபுதர் தனித்தனியே 

பேசுந் தசாங்கமெனப் பெற்றோனே ! 

இ - ள் : பருவத்து அகலா த - பக்குவத்தில் நீங்காத , பேர் 
அன்பு அடைந்தோர் அகத்துள் பேரன்பையுடையவர்கள் 
உள்ளத்தில் , புகல் ஆகும் - புகுதற்கரிய , இன்பப் பொருப்பும் - 
ஆனந்த மலையும் , சுக வளிதம் சுக மயமான அழகிய , பேர் 


38 


கந்தர் கலிவெண்பா 


இன்பம் வெள்ளப் பெருக்கு ஆறும் - பேரானந்த வெள்ளமாகிய 
ஆறும் , மீதானம் - மேலான இடத்தில் , தேர் - தெளிந்த , இன் 
பம் நல்கும் திருநாடும் - ஆனந்தத்தைத் தருகின்ற அழகிய 
நாடும் , பார் இன்பம் எல்லாம் கடந்த - உலக இன்பங்களை யெல் 
லாம் கடந்து நின்ற , இருநிலத்துள் - மேலான வீட்டுலகின் கண் 
போக்கு வரவு அல்லாது உயர்ந்த அணி நகரும் - போக்குவர 
வின்றி உயர்ந்த அழகிய நகரமும் , தொல் உலகில் - பழமையாகிய 
உலகத்தில் , முதலும் ஈறும் அகன்று - ஆதியும் அந்தமுமின்றி , 
எங்கும் நிறைந்து - எல்லாவிடத்தும் நிறைந்து , ஐந்து எழுத் 
தைக் கூறி நடாத்தும் குரகதமும் - ஐந்தெழுத்தைக்கூறிச் 
செலுத்துகின்ற குதிரையும் , ஏறு மதம் தோய்ந்து - ( பழமை 
யாய் ) அமைந்துள்ள சமயங்களில் அழுந்தி , களித்தோர் - ( அது 
அதுவே பொருளெனக் கண்டு ) மகிழ்ச்சியடைந்தோர்கள் , 
துதிக்கையினால் - ( அச்சமயங்களை யெல்லாம் கடந்து நின்ற 
தன்னைத் ) தோத்திரஞ் செய்வதனால் , பஞ்சமலம் காய்ந்த சிவ 
ஞான கடாக் களிறும் - ( அவர்களுடைய ஐந்து மலங்களையும் 
நீக்கிய சிவஞானமாகிய மதயானையும் , வாய்ந்த சிவ பூரணத் 
துள் பூரணம் ஆம் - பொருந்திய சிவ வியாபகத்துள் அழுந்திய , 
போதம் - ( சிவ ) ஞான மே , புது மலர் ஆ ( க ) -புதிய மலராகக் 
கொண்டு , நார் அகத்துள் கட்டும் நறும் தொடையும் - அன்பு 
நிறைந்த உள்ளத்துள் கட்டப்படுகின்ற நல்ல மணங்கமழும் 
மலர்மாவையும் , காரணத்துள் ஐந்தொழிலும்- ( தூல ஐந்தொழி 
லுக்குக் ) காரண மாகிய ( சூக்கும ) ஐந்தொழிலையும் , ஓவாது 
அளித்து உயர்த்த வான் கொடியும் இடைவிடாது செய்து 
உயர்த்திய மேலாகிய கொடியும் , வந்த- ( சுத்தமாயையினின்று ) 
தோன்றிய , நவ நாதம் - புதுமையைத் தருகின்ற நாத தத்துவ 
மாகிய , மணி முரசும் - அழகிய முரசமும் , சந்ததமும் - எப் 
பொழுதும் , நீக்கமின்றி - ( விட்டு ) நீங்கு தலின்றி , ஆடி நிழல் 
கண்ணாடியில் நிழலை , அசைப்பான் போல்- ( தான் ஆடி ) அசைப் 
பவனைப் போன்று , புவனம் ஆக்கி அசைத்தருளும் - புவனங் 
களைத் தோற்றுவித்து இயங்கச் செய்கின்ற , ஆணையும் - ( சங் 
கற்பமாகிய ) ஆட்சியும் , ( ஆகப் பத்து அரச உறுப்பினை யும் ) , 
தே கமழ்ந்து வீசும் - தெய்வத்தன்மை பொருந்தி வீசுகின்ற , 


மூலமும் உரையும் 


பனுவல் - நூல்களை ( ச்செய்யும் ) , வீபுதர் - அறிஞர்கள் , தனித் 
தனியே பேசும் - தனித்தனியே ( புகழ்ந்து ) பேசுதற்குரிய ,, 
தசாங்கம் என பெற்றோனே - தசாங்கமாகக் கொண்டவனே ! 
எ - று . 

விளக்கவுரை : லளிதம் - அழகு , மீ தானம் - மேலான விடம் ; 
தத்துவங்களெல்லாவற்றிற்கும் மேலான நிலை . இன்ப வெள்ளப் 
பெருக்காறு : ஆனந்தங் காணுடையா னாறு ( திருவாசகம் ). 
பரானந்த முத்தியைக் குறிக்கவே , போக்கு வரவல்ல துயர்ந்த 
அணி நகர் ” என்றார் ; " போக்கும் வரவும் ...... கடந்துலவா வின்பம் ” 
என்றார் முன்னும் ( கண்ணீ -29 ) . மதம் . சமயம் , யானைக்குரிய 
மதம் . துதிக்கையினால் - தோத்திரஞ் செய்வதனால் , தும்பிக்கை 
யினால் . " ஏறுமதம் தோய்ந்து .........பஞ்சமலம் காய்ந்த ” 
மிகுந்த மதப்பெருக்கில் மூழ்கிக் களித்து ஒரு தும்பிக்கையினால் 
பஞ்சமலங்களை யும் காய்ந்த எனினுமாம் . பஞ்சமலம்- ஆணவம் : 
மாயை , கன்மம் , மாயேயம் , திரோதாயி . 

நார்- அன்பு ; மாலை கட்டு தற்குரிய நார் என்பது மற்றொரு 
பொருள் : " பூவுண்டு நாரொன் றிலையான் றொடுத்துப் புனை 
வதற்கே " ( மீனாட்சியம்மை யிரட்டைமணி மாலை ) ; தொழுதகன்ற 
வன்பெனு நார் தொடுத்தலங்கள் சூட்ட " (திருவிளையாடற் புரா 
ணம் ) . நவம் - புதுமை . ஆடி 

புவனம் ஆக்கி 
அசைத்தருளும் ஆணை : தன் வலியாணை தாங்கி , மூவண்ண 
றன் சந் நிதிமுத் தொழில் செய்ய " ( திருவிளையாடற் புராணம் ) . 
தேக்கமழ்ந்து - இனிமை பொருந்தி ; அல்லது தேன் பரிமளித்து 
எனினுமாம் . 

தசாங்கம் - பத்துவகை அங்கங்கள் ; அவை மலை , ஆறு 
நாடு , நகர் , பரி , களிறு , மலை , கொடி , முரசு , ஆணை என்பன . 
இவ்வாறே தசாங்கத்தை உமாபதி சிவாசாரியர் நெஞ்சுவிடு தூது 
என்னும் நூலில் கூறியுள்ளார் . மாணிக்கவாசகர் தாம் அருளிய 
தகுத்தசாங்கத்தில் களிறு , ஆணை என்னும் இரண்டினையும் நீக் 
கிப் பெயர் , படை என்னும் இரண்டினையுங் கொண்டுள்ளார் .. 
விபுதர் - புலவர் ; அறிஞர் . தனித்தனியே - தங்கள் தங்கள் 
அனுபவத்தை வெவ்வேறாக , 


கண்ணாடி . 


40 


கந்தர் கலிவெண்பா 


இலக்கணக் குறிப்பு : வெள்ளப் பெருக்கு : ஒரு பொருட் 
பன்மொழி . சிவஞானக் கடாக் களிறு : உருவகம் . ஓவாது : 
எதிர்மறை வினையெச்சம் . பெற்றோனே : விளி . முதலும் ஈறும் 
என மாற்றுக , தொன்மை + உலகு = தொல்லுலகு . புதுமை + 
மலர் = புதுமலர் . தே + கமழ்ந்து ( அல்லது ) , தேன் + கமழ்ந்து 
= தேக்கமழ்ந்து தச + அங்கம் = தசாங்கம் : தீர்க்கசந்தி . 
முருகக் கடவுளின் திருவவதாரம் 

- தேசு திகழ் 
75. பூங்கயிலை வெற்பிற் புனை மலர்ப்பூங் கோதையிடப் 

பாங்குறையும் முக்கட் பரஞ்சோதி - ஆங்கொருநாள் 
76 , வெந்தகுவர்க் ( கு ) ஆற்றாத விண்ணோர் முறைக்கிரங்கி 

ஐந்து முகத்தோ ( டு ) அதோமுகமும் - தந்து 
77. திருமுகங்கள் ஆறாகிச் செந்தழற்கண் ஆறும் 

ஒருமுகமாய்த் தீப்பொறி ஆ ( று ) உய்ப்ப - விரிபுவனம் 
78. எங்கும் பரக்க இமையோர்கண் ( டு ) அஞ்சுதலும் 

பொங்குந் தழற்பிழம்பைப் பொற்கரத்தால் - அங்கண் 
79. எடுத்தமைத்து வாயுவைக்கொண் ( டு ) ஏகுதி என் ( று ) எம்மான் 

கொடுத்தளிப்ப மெல்லக் கொடுபோய் - அடுத்ததொரு 
80. பூதத் தலைவ / கொடு போதிஎனத் தீக்கடவுள் 

சீதப் பகீரதிக்கே சென்றுய்ப்பப் - போதொருசற் ( று ) 
81. அன்னவளுங் கொண்டமைதற் ( கு ) ஆற்றாள் சரவணத்திற் 

சென்னியிற்கொண் ( டு ) உய்ப்பத் திருவுருவாய் - முன்னர் 
82. அறுமீன் முலையுண் ( டு ) அழுதுவிளை யாடி 

நறு நீர் முடிக்கணிந்த நாதன்- குறுமுறுவற் 
83 கன்னியொடுஞ் சென் ( று ) அவட்குக் காதலுருக் காட்டுதலும் 

அன்ன வள்கண் ( டு ) அவ்வுருவம் ஆறினையும்- தன்னிரண்டு 
84. கையால் எடுத்தணைத்துக் கந்தனெனப் பேர் புனைந்து 

மெய்யாறும் ஒன்றாக மேவுவித்துச் - செய்ய 


மூலமும் உரையும் 


41 


85 , முகத்தில் அணைத் ( து ) உச்சி மோந்து முலைப்பால் 

அகத்துள் மகிழ்பூத் தளித்துச் - சகத்தளந்த 
86. வெள்ளை விடைமேல் விமலன் கரத்திலளித் ( து ) 
உள்ளம் உவப்ப உயர்ந்தோனே ! 

இ - ள் : தேசு திகழ் - ஒளி விளங்குகின்ற , பூ கயிலை வெற் 
பில் - அழகிய கயிலை மலையில் , புனை மலர் பூங்கோதை - தொடுக் 
கப்பட்ட அழகிய பூமாலையினை அணிந்த உமாதேவியாரை , 
இடப்பாங்கு உறையும் - ( தம்முடைய ) வாம பாகத்திலே வீற் 
றிருக்கப்பெற்ற , முக்கண் பரஞ்சோதி - மூன்று கண்களையுடைய 
மேலான சோதி வடிவாகிய சிவபெருமான் , ஆங்கு ஒருநாள் 
அவ்விடத்து ஒருநாள் , வெம் தகுவர்க்கு ஆற்றாத- கொடிய அசு 
ரர்களுக்கு எதிர் நிற்கலாற்றாத , விண்ணோர் முறைக்கு இரங்கி - 
தேவர்களின் முறையீட்டிற்கு இரக்கமுற்று , ஐந்து முகத்தோடு 
அதோமுகமும் தந்து - ( தம் ) ஈசானம் முதலிய ஐந்து முகங்க 
ளோடு கீழ் நோக்கிய முகம் ஒன்றையுங் கொண்டு , திருமுகங் 
கள் ஆறு ஆகி - திருமுகங்கள் ஆறாகப் பெற்று , செம் தழல் கண் 
ஆறும் - செந்தழல் மயமாகிய ஆறு ( நெற்றிக் ) கண்களின் நின் 
றும் , ஒருமுகமாய் தீப்பொறி ஆறு உய்ப்ப - ஒருங்கே ஆறு தீப் 
பொறிகளை வெளிப்படுத்த , விரி புவனம் எங்கும் பரக்க - ( அத் 
தீப்பொறிகள் ) விரிந்த புவனங்களெங்கும் பரவ , இமையோர் 
கண்டு அஞ்சுதலும் - ( அவற்றைத் ) தேவர்கள் கண்டு பயப்பட 
வும் , பொங்கும் தழல் பிழம்பை - ( அதனையறிந்து ) சீறுகின்ற 
( அத் ) தீப்பொறியின் திரட்சியினை , பொன் கரத்தால் - ( தம் ) 
அழகிய கையால் , அங்கண் எடுத்து அமைத்து - அவ்விடத்தி 
னின்றும் எடுத்து ( அவற்றின் வேகத்தை ) அடக்கி , வாயுவை 
கொண்டு ஏகுதி என்று - வாயுதேவனை நோக்கி ( நீ இவற்றை ) 
எடுத்துச் செல்லுதி என்று , எம்மான் கொடுத்து அளிப்ப . எம் 
மிறைவனாகிய சிவபெருமான் ( அவனிடம் ) கொடுத்தருள , 
மெல்ல கொடு போய் - ( வாயுதேவனும் அவற்றை ) மெல்லக் 
கொண்டு சென்று , அடுத்தது ஒரு பூதத்தலைவ - அடுத்து நிற் 
பவனாகிய அக்கினியை ( நோக்கி ) ஒப்பற்ற பூதங்களுக்குத் தலை 
வனாயுள்ள அக்கினி தேவனே / கொடு போதி என - ( நீ இப் 


42 


கந்தர் கலிவெண்பா 


பொறிகளை எடுத்துச் ) செல்வாயாக என்று கூறி ( க் கொடுக்க ) , 
தீக் கடவுள் சீத பகீரதிக்குச் சென்று உய்ப்ப - ( அக்கினி 
தேவன் ( அவற்றைக் ) குளிர்ந்த கங்கையாற்றிற் கொண்டு 
போய்ச் சேர்க்க , அன்னவளும் - அக்கங்கா தேவியும் , போது 
ஒரு சற்று கொண்டு அமைதற்கு ஆற்றாள்- ( அவற்றைச் ) சிறிது 
நேரம் ( தாங்கிக் ) கொண்டு இருப்பதற்கு வன்மையற்றவளாகி , 
சென்னியில் கொண்டு சரவணத்து உய்ப்ப - ( தனது ) சிரமேற் 
சுமந்து சென்று சரவணப் பொய்கையில் விடுக்க , திரு உருவாய் - 
( அத்தீப்பொறிகளாறும் ஆறு ) திருவுருவங்களாய் , முன்னர் - 
முதலில் , அறுமீன் முலை உண்டு அழுது விளையாடி- கார்த்திகை 
மாதர் அறுவர் ( அளித்த ) முலைப்பாலையுண்டு அழுது விளை 
யாடி , நறு நீர் முடிக்கு அணிந்த நாதன் - கங்கையை ( ச் சடை ) 
முடியில் தரித்த சிவபெருமான் , குறுமுறுவல் கன்னியொடும் 
சென்று - புன் சிரிப்பை யுடைய உமாதேவியாரோடும் சென்று , 
காதல் உரு அவட்கு காட்டுதலும் - ( தனது ) திரூமகனுடைய 
திருவுருவத்தை அவளுக்குக் காண்பித்தலும் , அன்னவள் கண்டு 
- அவ்வு மாதேவியார் கண்டு , அ உருவம் ஆறினையும்- அந்த ஆறு 
திருவுருவங்களை யும் , தன் இரண்டு கையால் எடுத்து - தன்னு 
டைய இரண்டு திருக்கரங்களாலும் எடுத்து , மெய் ஆறும் ஒன் 
றாக மேவுவித்து அணைத்து - ஆறு உடலினையும் ஒன்றாகச் சேர்த் 
துத் தழுவி , கந்தன் என பேர் புனைந்து - கந்தன் எனப் பெய 
ரிட்டு , செய்ய முகத்தில் அணைத்து - செவ்விய முகத்திற் சேர்த்து , 
உச்சி மோந்து - உச்சி முகந்து , அகத்துள் மகிழ் பூத்து - திரு 
உள்ளத்தில் களிகூர்ந்து , முலைப்பால் அளித்து - ( தனது ) திரு 
முலைப்பாலை அளித்து , சகத்து அளந்த வெள்ளை விடைமேல் - 
உலகத்தை அளந்த திருமாலாகிய வெண்மை நிறத்தையுடைய 
இட . பத்தின் மீது ( எழுந்தருளியிருக்கும் ) , விமலன் கரத்தில் 
அளித்து - சிவபெருமானது திருக்கரத்திற் கொடுத்து , உள்ளம் 
உவப்ப உயர்ந்தோனே - மன மகிழச் சிறப்புற்றோனே ! எ - று . 

விளக்கவுரை : இடப்பாங்கு - இடது பக்கம் . முக்கண் - சூரி 
யன் , சந்திரன் , அக்கினி என்னும் மூன்று கண் . தகுவர் 

முறையீடு ; அது பகைவரால் எய்திய நலி 
வைக் கூறுதல் . ஐந்து முகம் - ஈசானம் , தற்புருடம் , அகோ 


அசு 


ரர்கள் . முறை 


மூலமும் உரையும் 


43 


ரம் , வாமதேவம் , சத்தியோசாதம் என்னும் ஐந்து முகங்கள் ; 
இவற்றுள் ஈசானம் மேல் நோக்கியும் , தற்புருடம் முதலிய 
நான்கும் முறையே கிழக்கு , தெற்கு , வடக்கு , மேற்கு என்னும் 
திசைகளை நோக்கியும் இருக்கும் . அதோமுகம் - கீழ்நோக்கிய 
முகம் . இறைவனுடைய முக்கண்களில் வலக்கண் சூரியனும் , 
இடக்கண் சந்திரனும், நெற்றிக்கண் அக்கினியுமாகலின் , இங்கு 
நெற்றிக்கண் தழற்கண் எனப்பட்டது . 

( 75-77 ) . இக்கண்ணிகளில் இறைவன் தீப்பொறி யுய்த்த 
செய்தியை , வந்திக்கு மலரோ னா 
வந்திக்கு மலரோ னாதி வானவர் ...... 

வானவர் ......... திருமுக 
மாறுங் கொண்டான் , சிற்பரன் நான் கொண் டுள்ள திரு 
முக மாறு .........புலிங்கமொன் றொன்று தந்தான் " என வரும் 
(கந்தபுராணம் - திருவிளையாடல் -43 , 44 - ம் ) செய்யுட்களால் அறி 
யலாம் . இமையோர் - இமயவர் - கண் இமைத்தலில்லாதவர் ; 
தேவர் . பிழம்பு - திரட்சி . அடுத்தது ஒரு பூதம் - வாயுவுக்கு 
அடுத்த பூதம் ; தீ . அதன் தலைவன் - தீக்கடவுள் ; அக்கினி 
தேவன் . பகீரதி - பாகீரதி - பகீரதனால் கொண்டுவரப்பட்ட 
வள் ; கங்கை . ( 77-80 ) -இக்கண்ணிகளில் கூறிய வரலாற்கை 

றைக் 
கந்தபுராணம் - திருவவதாரம் 45 , 84 , 85 - ம் செய்யுட்களினால் 
நன்கு அறியலாம் . 

போது ஒரு சற்று - சிறிது நேரம் . சரவணம் சரவணப் 
பொய்கை ; நீல நிறத்தையுடைய தருப்பை வளர்ந்த பொய்கை 
( சரவணம் - சரவனம் . 

. சரம் 

- நாணற் புல் . வனம் - நீர் . ) 
இதனை , நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில், " நெடும் பெருஞ் சிமை 
யத்து நீலப் பைஞ்சுனை " என்றார் . ( 1 நிவந்தோங் கிமயத்து 
நீலப் பைஞ்சுனை என்பது பரிபாடல் . " போதொரு சற்று , 
அன்ன வளும் ...... சரவணத்தில் ...... உய்ப்ப " -- இவ்வடி களின் 
செய்தியினை , அரனருள் முறையினை அறிந்து கங்கை தன் " 
எனவரும் கந்தபுராணம்- திருவவதாரம் 87 - ம் செய்யுளால் அறிக . 

அறுமீன் - கார்த்திகை மாதர் அறுவர் . மீன் 
வது ; நட்சத்திரம் . பின்னர் உமாதேவியார் அளித்த பாலையும் 
உண்டமையால் இங்கே , " முன்னர் , அஜயின் முலையுண்டு " என் 
றார் . அஜமீன் முலையுண்டு அழுது ; ஆறுவர் கொங்கை , 


மின்னு 


- 


44 


கந்தர் கலிவெண்பா 


விரும்பிக் கடலழக் குன்றழச் சூரழ விம்மியழும் , குருந்தை 
( கந்தரலங்காரம் . ) முருகக் கடவுள் சரவணப் பொய்கையில் 
தமது மாயையால் விரைந்து செய்த அற்புதத் திருவிளையாட 
லைக் குறிப்பிட வே , வின்யாடி என்றார் . இவற்றின் விரிவைக் 
கந்தபுராணம் - திருவவதாரம் 119-121 - ம் செய்யுட்களால் 
உணர்க . 


நறுநீர் - கங்கை . பகீரதன் வேண்டுகோளுக்கு இணங்கிச் 
சிவபெருமான் கங்கையைத் தன் சிரசில் அணிந்தார் ஆதலின் , 
“ நறுநீர் முடிக்கணிந்த நாதன் " என்றார் . குறுமுறுவல் - புன் 
சிரிப்பு . கன்னி 

உமாதேவியார் . கன்னியாயிருத்தலின் , 
உமாதேவியாரைக் கன்னி என்றார் : அகிலாண்ட கோடி 
யீன்ற அன்னையே ! பின்னையும் கன்னியென மறைபேசும் 
ஆனந்த ரூபமயிலே ! " (தாயுமானவர் பாடல் . ) காதல் - காத 
லன் ; மகன் . கந்தன் - சேர்க்கப்பட்டவன் ; இதனை , 1 
அந்தமில்லதோர் மூவிரு வடிவுமொன் றாகிக் , கந்த னென்று 
பேர் பெற்றனன் கவுரி தன் குமரன் , 

" சேயவன் வடிவ 
மாறுந் திரட்டி நீ யொன்றாச் செய்தாய் ; ஆயதனாலே கந்தனா 
மெனும் நாமம் பெற்றான் ” என வரும் கந்தபுராணச் செய்யுட் 
களின் அடிகளால் அறியலாம் . 

உமாதேவியார் செவ்விய திருமுகத்தின் கண் 
உச்சிமோந்து மனத்தின் கண் களிகூர்ந்து திருமுலைப்பால் அளித் 
தாராகலின் , செய்ய , முகத்தி லணைத்து ...... மகிழ்பூத் தளித்து " 
என்றார் ; மலை மகள் கௌரி திருமுலை பருகு மழவிடை வருக ! 
வருக ! " (திருச்செந்தூர் பிள்ளைத் தமிழ் . ) 

சகம் - தோன்றி நின்று அழியுந் தன்மையுடையது ; உல 
கம் . சகத்தளந்த வெள்ளை விடை - மாவலிச் சக்கிரவர்த்தி 
யிடம் மூன்றடி மண் ஏற்று உலகத்தை யளந்த திருமாலாகிய 
வெண்மையையுடைய இடபவாகனம் . சிவபெருமான் , திரி 
புரத்தை அழிக்கச் செல்லும் பொருட்டுத் தேவர்களால் ஆக்கிய 
தேரின் மீது ஏற , உடனே அதன் அச்சு முறிந்தது ; அதுகண்ட 
திருமால் அரனிடத்திலுள்ள அன்பு மேலீட்டினால் அப்பொ 
மூதே ஒரு வெண்மையான இட வடிவு கொண்டு எம்பெரு 


சேர்த்து 


மூலமும் உரையும் 


45 


மானைத் தாங்கி நின்றார் ; தடமதில்கள் அவைமூன்.றந் தழ 
லெரித்த அந்நாளில் , இட பமதாய்த் தாங்கினான் திருமால்காண் 
சாழலோ " திருவாசகம் . விமலன் - பரிசுத்தன் ; சிவபெருமான் . 

லக்கணக் குறிப்பு : தேசு - தேஜஸ் என்ற வட சொல் 
லின் சிதைவு . கோதை : உவமையாகு பெயர் . உறையும் என் 
னும் பெயரெச்சம் பரஞ்சோதி என்னும் பெயரைக்கொண்டது . 
ஆங்கு : ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் . ஆற்றாத ; எதிர் 
மறைப் பெயரெச்சம் . வெந்தகுவர் , செந்தழல் , நறுநீர் , குறு 
முறுவல் : பண்புத் தொகைகள் . விரிபுவனம் : வினைத்தொகை . 
எங்கும் , ஆறினையும் , உம் : முற்றும் மைகள் . இமையோர் - 
இமையார் : இஃது ஆ ஓ ஆயிற்று . தழற்பிழம்பு , தீக்கடவுள் : 
வேற்றுமைத் தொகைகள் . ஏகுதி , போதி : முன்னிலை ஒருமை 
எதிர்கால வினைமுற்றுக்கள் . ஏகு , போ : பகு திகள் . இ : முன் 
னிலை விகுதி இதுவே எதிர்காலம் காட்டிற்று . த் : எழுத்துப் 
பேறு . தலைவ : விளி . பாகீரதிக்கே , ஏ : அசை ; தேற்றமுமாம் . 
பாகீரதிக்கு , முடிக்கு : வேற்றுமை மயக்கங்கள் . ஆற்றாள் : 
முற்றெச்சம் . முலை : ஆகுபெயர் . காதல் : காதலன் என்பதன் 
கடைக்குறை . மேவுவித்து , வி : பிறவினை விகுதி . பூ + கயிலை = 
பூங்கயிலை . மூன்று + கண் = முக்கண் .. 


முருகக் கடவுளின் திருவிளையாடல்கள் 

கிள்ளை மொழி 


88 . 


87. மங்கை சிலம்பின் மணிஒன் பதிற்றோன்றும் 

துங்க மடவார் துயர் தீர்ந்து- தங்கள் 
விருப்பால் அளித்தநவ வீரருக்குள் முன் னோன் 

மருப்பாயுந் தார்வீர வாகு- நெருப்பிலுதித்( து ) 
89. அங்கட் புவனம் அனைத்தும் அழித்துலவும் 

செங்கட் கிடாயதனைச் சென்றுகொணர்ந் ( து ) - எங்கோன் 
90 . விடுக்கு திஎன் ( று ) உய்ப்ப அதன் மீதிவர்ந் ( து ) எண் திக்கும் 

த்தி விளையாடும் நாதா ! - படைப்போன் 


46 


கந்தர் கலிவெண்பா 


91. அகந்தை உரைப்பமறை ஆதி எழுத்தென் ( று ) 

உகந்த பிரணவத்தின் உண்மை - புகன்றிலையால் 
92. சிட்டித் தொழில தனைச் செய்வதெங்ஙன் என்று முனம் 

குட்டிச் சிறை இருத்துங் கோமானே ! - மட்டவிழும் 
93. பொன்னங் கடுக்கைப் புரிசடையோன் போற்றிசைப்ப 

முன்னம் பிரமம் மொழிந்தோனே - கொன்னெடுவேல் 
94. தா ரகனும் மாயத் தடங்கிரியுந் தூளாக 

வீர வடிவேல் விடுத்தோனே ! --சீரலைவாய்த் 
95. தெள்ளு திரைகொழிக்குஞ் செந்தூரிற் போய்க்கருணை 

வெள்ள மெனத்தவிசின் வீற்றிருந்து - வெள்ளைக் 
96. கயேந்திரனுக் ( கு ) அஞ்சல் அளித்துக் கடல் சூழ் 

மகேந்திரத்திற் புக் ( கு ) இமையோர் வாழச் - சயேந்திரனாம் 
97. சூரனைச்சோ தித்துவரு கென்று தடந் தோள் விசய 

வீரனைத்தூ தாக விடுத்தோனே ! -காரவுணன் 
98. வானவரை விட்டு வணங்காமை யாற்கொ 
காடிய 

தானவர்கள் நாற்படையுஞ் சங்கரித்துப் -- பானுப் 
99. பகைவன் முதலாய பாலருடன் சிங்க 

முகனை வென்று வாகை முடித்தோய் ! -சகமுடுத்த 
100. வாரி தனிற்பு திய மாவாய்க் கிடந்தநெடுஞ் 

சூருடலங் கீண்ட சுடர்வேலோய் ! - போரவுணன் 
101. அங்கமிரு கூறாய் அடல் மயிலுஞ் சேவலுமாய்த் 

துங்கமுடன் ஆர்த்தெழுந்து தோன்றுதலும் - அங்கவற்றுள் 
102. சீறுமர வைப்பொருத சித்ர மயில் வாகன மா 

ஏறி நடாத்தும் இளையோனே ! -மாறிவரு 
103 , சேவற் பகையைத் திறல் சேர் பதாகையென 

மேவத் தனித்துயர்த்த மேலோனே | --மூவர் 
104. குறை முடித்து விண்ணங் குடியேற்றித் தேவர் 

சிறைவிடுத்தாட் கொண் ( டு ) அளித்த தேவே ! 


மூலமும் உரையும் 


47 


வாகு 


இ ள் : கிள்ளை மொழி மங்கை கிளிமொழி போன்ற 
மொழியினை யுடைய உமாதேவியாரின் , சிலம்பின் மணி ஒன்ப 
தில் தோன்றும் - ( காற் ) சிலம்பினின்று ( சிதறிய ) நவமணி 
களில் தோன்றிய , துங்கம் மடவார் துயர் தீர்ந்து - சிறந்த 
( நவ ) சத்திகளின் துன்பம் நீங்கப்பெற்று , தங்கள் விருப்பால் 
அளித்த - தங்கள் களிப்பினால் பெற்ற , நவ வீரருக்குள் முன் 
னோன் - நவவீரர்களில் முதல்வனாகிய , மரு பாயும் தார் வீர 

மணம் வீசுகின்ற மலர்மாலையை ( மார்பில் அணிந்த ) 
வீரவாகு தேவர் , நெருப்பில் உதித்து - ( நாரத முனிவர் விரும்பி 
வளர்த்த வேள்வித் ) தீயில் தோன்றி , அம் கண் புவனம் அனைத் 
தும் அழித்து - அழகிய இடமகன்ற புவனங்களை யெல்லாம் 
அழித்து, உலவும் . திரிந்து கொண்டிருக்கின்ற, செம் கண் கிடாய் 
அதனை - சிவந்த கண்களையுடைய ஆட்டுக்கிடாயை , சென்று 
கொணர்ந்து - போய்ப் பிடித்துக்கொண்டு வந்து , எங்கோன் - 
எம்முடைய தலைவனே ! , விடுக்குதி என்று உய்ப்ப . ( இதனை 
ஊர்தியாகக்கொண்டு ) செலுத்தி யருள்வாயாக என்று விடுக்க , 
அதன் மீது இவர்ந்து - அதன் மேலேறி , எண் திக்கும் நடத்தி 
விளை யாடும் - ( அதனை ) எட்டுத்திசையிலும் செலுத்தி விளை 
யாடிய , நாதா தலைவனே !, படைப்போன் படைத்தல் 
தொழிலையுடைய பிரமதேவன் , அகந்தை உரைப்ப - செருக் 
கோடு உரையாட ( அவனை வேதங்களின் முதலிற் கூறப்படும் 
பிரணவத்திற்குப் பொருள் யாது என வினவ , அதற்கு அவன் 
தக்க விடை அளிக்க இயலாது விழிக்க ) , மறை ஆதி எழுத்து 
என்று உகந்த வேதத்தின் முதலெழுத்து என்று ( அறிஞரால் ) 
விரும்பப்பெற்ற , பிரணவத்தின் உண்மை புகன்றிலை - பிரண 
வத்தின் மெய்ப்பொருளை உரைத்தாயில்லை ; ( ஆகையால் நீ ) , 
சிட்டித் தொழில் அதனை எங்ஙன் செய்வது என்று . படைப்புத் 
தொழிலை எவ்வாறு செய்தல் கூடும் என்று கூறி , முனம் - முன் 
னர் , குட்டி சிறை இருந்தும் கோமானே - ( தலையிற் குட்டி ( ப் 
பின் ) சிறையிலிடுவித்த தலைவனே 1 , மட்டு அவிழும் - தேன் 
ஒழுகப்பெற்ற , பொன் அம் கடுக்கை - பொன் போன்ற அழகிய 
கொன்றை மலரை ( அணிந்த ) , புரி சடையோன் - முறுக்கிய 
சடையையுடைய சிவபெருமான் , போற்றிசைப்ப துதிக்க , 


கந்தர் கலிவெண்பா 


முன்னம் பிரமம் மொழிந்தோனே - முதன்மையாகிய பிரண 
வப் பொருளை உரைத்தருளியவனே ! , கொல் நெடு வேல் 
கொல்லுதற்குக் காரணமாகிய நெடிய வேற்படையையுடைய , 
தாரகனும் 

தாரகாசுரனும் , மாயம் தடம் கிரியும் - மாயை 
யோடு பொருந்திய பெரிய ( கிரௌஞ்ச ) மலையும் , தூளாக - 
அழிந்தொழியுமாறு , வீரவடி வேல் விடுத்தோனே - கூர்மையான 
வெற்றிவேலை விடுத்தருளியவனே ! தெள்ளு திரை கொழிக் 
கும் - தெளிந்த அலைகளை வீசுகின்ற , சீர் அலைவாய் - சிறந்த 
கடல் அருகேயுள்ள , செந்தூரில் போய் - திருச்செந்தூர்க்குச் 
சென்று , கருணை வெள்ளம் என . அருள் வெள்ளம் போன்று , 
தவிசின் வீற்றிருந்து - பீடத்து வீற்றிருந்து , வெள்ளைக் கயேந் 
திரனுக்கு அஞ்சல் அளித்து வெள்ளை யானையையுடைய 
இந்திரனுக்கு அபயங் கொடுத்தருளி , கடல்சூழ் மகேந்திரத்தில் 
புக்கு -கடலால் சூழப்பட்ட வீரமகேந்திர புரத்திற்குச்சென்று , 
இமையோர் வாழ - தேவர்கள் நல்வாழ்வு பெறுமாறு , சயேந் 
திரன் ஆம் - வெற்றியையுடைய அசுரர் தலைவனாகிய , சூரனை 
சோதித்து வருக என்று சூரபன் மனை ( க் கண்டு தேவர்களைச் 
சிறைவிடுகின் நனையா அல்லது போருக்கு வருகின் றனையா என) 
வினாவி வருவாயாக என்று , தடம் தோள் விசய வீரனை - அகன்ற 
தோள்களை யுடைய வெற்றி பொருந்திய வீரவாகு தேவரை , 
தூதாக விடுத்தோனே - தூதாக அனுப்பியவனே ! , கார் 

கரிய நிறத்தையுடைய அசுரனாகிய சூரபன் மன் , 
வானவரை விட்டு வணங்காமையால் தேவர்களை ( ச்சிறை 
விடுத்து வணங்கா திருந்தமையினால் , கொடிய தானவர்கள் நாற் 
படையும் சங்கரித்து கொடுமைமிகுந்த அகரர்களுடைய ( தேர் , 
யானை , குதிரை , காலாள் என்ற ) நால்வகைப் படைகளையும் 
அழித்து , பானுப் பகைவன் முதலாய பாலருடன் 
கோபன் முதலாகச் சொல்லப்பட்ட புதல்வர்களோடு , சிங்க 
முகனை வென்று - சிங்கமுகாசுரனையுங் கொன்று , வாகை முடித் 
தோய் - வெற்றி மாலையை அணிந்தவனே !, சகம் உடுத்த வாரி 

உலகைச் சூழ்ந்துள்ள கடலில் , புதிய மாவாய் கிடந்த - 
புதுமையையுடைய மாமரமாய் இருந்த , சூர் நெடும் உடலம் 
கீண்ட - 

சூரபன் மனுடைய பெரிய உடலைப் பிளந்த , சுடர் 
வேலோய் - ஒளிவீசுகின்ற வேற்படையை யுடையவனே !, 


அவுணன் 


பானு 


தனில் 


மூலமும் உரையும் 
போர் அவுணன் அங்கம் - ( அவ்வாறு பிளந்ததனால் ) போர்த் 
தொழிலில் வல்ல ( அச் ) சூரபன் மனுடைய உடலம் , இரு 
கூறாய் - இரண்டு கூறாகி , அடல் மயிலும் சேவலும் ஆய் . 
( அவற்றுள் ஒரு கூ ... று ) வலிமையுடைய மயிலும் ( மற்றொரு 
கூறு ) சேவலுமாக , துங்கமுடன் ஆர்த்து எழுந்து தோன்று 
தலும் -- சிறப்புடன் ஆரவாரித்து எழுந்து விளங்கு தலும் ,, 
அங்கு அவற்றுள் - அவ்விடத்து ( விளங்கிய ) அவ்விரண்டனுள் . 
சீறும் அரவை பொருத - சீறிவரும் பாம்பைக் கொல்லுகின்ற , 
சித்ர மயில் 

அழகையுடைய மயிலை , வாகனம் ( க ) ஏ 
நடாத்தும் - வாகனமாகக் கொண்டு அதன் மீதேறிச் செலுத்து 
கின்ற , இளையோனே ( என்றும் அழியாத ) இளமையை 
யுடையவனே !, மாறி வரு சேவல் பகையை - ( உடல் ) மாறு 
பட்டு வந்த சேவலாகிய பகைவனை , திறல் சேர் பதாகை என - 
வலிமை பொருந்திய பெருங்கொடியாக , மேவ - ஆக்கி , தனித்து 
உயர்த்த மேலோனே - ( அதனைப் பிற கொடிகளுக்கெல்லாம் ) 
மேலாக உயர்த்திய பெரியோனே ! , மூவர் குறை முடித்து 
( பிரமன் , திருமால் , உருத்திரன் என்னும் ) மும்மூர்த்திகளின் 
குறைகளையும் நிறைவித்து , தேவர் சிறை விடுத்து - தேவர்களைச் 
சிறையினின்று விடுவித்து , விண்ணம் குடி ஏற்றி - தேவலோகத் 
திற்குக் குடியேற்றுவித்து , ஆட்கொண்டு அளித்த தேவே 
( அனை வரையும் ) அடிமையாகக் கொண்டருளிய கடவுளே .! 
எ - று . 

விளக்கவுரை ; மணி ஒன்பது - 5 வரத்தினங்கள் , 
யொன்பதிற்றோன்றும் துங்கமடவார் - நவசத்திகள் ; மாணிக்க 
வல்லி . தரளவல்லி , புட்பராகவல்லி , கே மேதகவல்லி , வைடூரிட் 
வல்லி , வைரவல்லி , மரகதவல்லி , பவளவல்லி , இந்திர நீலவல்லி 
என் போர் நவசத்திகளாவர் . நவமணிகளினின்று நவசத்திகள் 
தோன்றினார்களென் பதை , +1 எண்ணி லாநவ மணிகளின் உமை 
யுரு " என வரும் கந்தபுராணச் செய்யுளினாலும் அறிக . 

உமாதேவியாரின் சிலம்பினின்று சிதறிய நவமணிகளி 
லிருந்து தோன்றிய நவசத்திகள் , சிவபெருமானை விருப்புடன் 
நோக்கிக் கருப்பங்கொண்டனர் ; அதனை அறிந்த மலை மகள் 

4 


மணி 


50 


கந்தர் கலிவெண்பா 


கோ பங்கொண்டு அவர்களைப் பல்காலம் கருவுயிர்க்கா திருக்கும் 
படி சபிக்க , அம்மா தர்கள் ஏக்கங்கொண்டார்கள் . அப்போது 
அவர்களுடைய வடிவத்தினின்று வந்த வியர்வையினிடமாக , 
இலட்சம் வீரர்கள் தோள் றினார்கள் . பிறகு அந்நவசக்திகள் 
புதல்வர்களைப்பொது பலகாலம் துன்பமுற்று வருந்தி , அம்மை 
யப்பரை வழிபட்டுக் கருவுயிர்க்க அருள்புரிதல் வேண்டும் 
என்று பிரார்த்திக்க , சிவபெருமான் பணியால் உமாதேவியார் 
அம்மாதர்கள் மீது இரக்கங்கொண்டு , கருவுயிர்க்குமாறு கட் 
டளையிட்டனர் . பின்னர் , அந்தவசத்திகள் ஒன்பது புதல்வர் 
களைப் பெற்றார்கள் . அப்புதல்வர்களே நவவீரர்கள் ஆவர் என் 
பார் , " துங்க மடவார் துயர் தீர்ந்து தங்கள் , விருப்பா லவித்த நவ 
வீரர் ” என்றார் . 


நவவீரர் - வீரவாகு , வீரகேசரி , வீரமகேந்திரர் , வீரமகேச் 
சுரர் , வீரபுரந்தரர் , வீரராட்சசர் , வீரமார்த்தாண்டர் , வீராங் 
தகர் , வீர தீரர் என்போர் . இந்நவவீரர்கள் தத்தம் தாய்மார் 
களின் நிறத்துடன் நான் முகனைப்போல நாபியின் வழியாக 
வந்து தோன் றியவர்கள் ஆவர் . இதனை , " இந்த வீரரொன் 
பதின் மரும் ஈசன ( து ) என வரும் கந்தபுரானச் செய்யுளாலும் 
உணர்க . தார் - மார்பின் மாலை . கிடாய் ஆட்டுக்கிடாய் , 
* செங்கட் கடா என்றும் பாடம் . ( கடா - ஆடு , ) நாரத முனி 
வர் விரும்பி வளர்த்த வேள்வித் தீயினின்றும் தோன்றி மண் 
ணுலகத்து உயிர்களையும் , விண்ணுலகத்து உயிர்களையும் அழித் 
துத் திரிகின்ற ஆட்டுக்கிடாய் என்பார் , " தெருப்பிலுதித்து , அங் 
கட் புவனம் அனைத்தும் அழித்து உலவும் , செங்கட் கிடய் " என் 
றார் : ஒருமையுள் ஒருங்கி இருகை நெய்வார்த்து , நாரதன் ஓம் 
பிய செந்தீக் கொடுத்த , திருகுபுரி கோட்டுத் தகர்வரு மதி 
யோய் " ( கல்லாடம் .) ஆதி யெழுத்தொன்று என்றும் , 
+ ஆதி யெழுத்தாம் ” என்றும் பாடம் . 

வே தங்களுக்கு முதலிற் சொல்லப்படுவது பிரணவமென் 
னும் மந்திரம் என்பார் , மறையாதி யெழுத்தென்று உகந்த பிரண 

ன்றார் : ஓமென்று மறை பயில்வார் பிரமபுரத் துறை 
கின்ற , காமன் றன் உடலெரியக் கனல்சேர்ந்த கண்ணானே , 


மூலமும் உரையும் 


51 


( தேவாரம் . ) பிரணவம் , சிவபெருமானுக்கு இருப்பிடமாகவும் , 
பிரமன் முதலிய தேவர்களுக்குப் பிறப்பிடமாகவும் , வேதங் 
களுக்கு முதலாகவும் , காசிப் பதியில் இறப்பவர்களுக்கு எம் 
பெருமான் உபதேசிக்கும் தாரகப் பிரமமாகவும் . முருகக்கட 
வுள் திருமுகங்களில் ஒன்றாகவும் விளங்குவது . ஆகவே , பிரண 
வத்தின் உண்மைப் பொருள் சிவபெருமானும் முருகக் கடவு 
ளுமே ஆகும் . இக்கருத்துப் பற்றியே யாக காலத்து , * சுப்பிர 
மண்யோம் ! சுப்பிரமண்யோம் || சுப்பிரமண்யோம் /// 
மும்முறை கூவி அழைக்கப்பெறும் ,. 

சிட்டி - சிருஷ்டி ; படைப்பு . வீரவாகு தேவரே முருகக் 
கடவுளின் திருவுளக் குறிப்பை உணர்ந்து பிரம தேவனது 
நான்கு முடிகளும் குலுங்கும்படி குட்டிச் சிறையில் வைத்தனர் 
எனச் சங்கர சங்கிதை கூறுகிறது . முருகப் பெருமானின் 
ஆஞ்ஞை கொண்டு கண நாதர்கள் பிரமன் தலையில் குட்டிச் 
சிறையில் அடைத்தனர் எனத் தணிகை புராணம் புகலுகின்றது . 
முருகக்கடவுள் பிரமனைக் குட்டிச் சிறையிடுவித்த நிகழ்ச்சி 
யினை க் கந்தபுராணம் - அயனைச் சிறைபுரி படலம் 14 , 15 - ம் செய் 
யுட்களால் அறியலாம் . மட்டு - மணமுமாம் . கடுக்கை - கொன்றை 
மலர் ; புரிசடை - கட்டுப்பட்ட சடையுமாம் . பிரமம் - பிரணவ 
மந்திரப்பொருள் . 

சிவபெருமான் , முருகக்கடவுளைத் தமது திருத்தொடை 
யின் மேல் வைத்துக்கொண்டு பிரமதேவன் அறியாப் பிரணவப் 
பொருளை எமக்கு நீ புகலல் வேண்டும் என்று அருளியபோது , 
சண்முகக் கடவுள் சங்கரரை நோக்கி , எந்தையே ! தேவரீர் 
எனது அன்னையாருக்குப் பிறர் அறியாவண்ணம் அருளிய பிர 
ணவப் பொருளை, யாவரும் கேட்கும்படி உரைக்கலாமோ என 
எம்பெருமான் புன்னகை கொண்டு , " மைந்த ! எமக்கு மறை 
வாகவே உரைக்கக் கடவை என்று திருச்செவி சாய்க்க , குமர 
வேள் குடிலை என்னும் பிரணவப் பொருளை அருளிச் செய்தனர் 
என்பார் , கடுக்கைப் புரிசடையோன் போற்றிசைப்ப மூன்னம் பிர 
மம் மொழிந்தோனே " என்றார் : இந்நிகழ்ச்சியினைக் கந்தபுராணம் 
அயனைச் சிறை நீக்கு படலம் 37-39 - ம் செய்யுட்களால் அறிய 
லாம் . 


A 


52 


கந்தர் கலிவெண்பா 


கொல் நெடு வேல் - கொற்றொழிலமைந்த நெடுவேல் எனி 
மாம் . கொன் நெடு வேல் எனப் பிரித்துப் பகைவர்க்கு அச்சத் 
தைத் தரும் நெடுவேல் என்றும் பொருள் கூறுவர் . ( கொன் - 
அச்சம் . ) தாரகனும் மாயத் தடங்கிரியுந் தூளாக - தாரகனும் 
அழிய , விசாலமான கிரௌஞ்ச மலையும் பொடியாக எனினு 
மாம் . தாரகன் - தாரகாசுரன் ; இவன் , கிரௌஞ்ச மலையின் 
பக்கத்துள்ள மாயாபுரி என்னும் நகரில் அவுணர் சேனையுடன் 
வசித்து வந்தவன் ; காசியபனுக்கு மாயையிடத்துப் பிறந்தவன் ; 
சூரபன்மனுக்குத் தம்பி ; யானை முகமுடையவன் ; மாயையில் 
வல்லவன் ; திருமாலின் சக்கரப்படையைப் பொன் மாலையாகத் 
தரித்தவன் . 

மாயத் தடங்கிரி - கிரௌஞ்சமலை . இது குருகு பெயர்க் 
குன்றம் எனவும் கூறப்பெறும் . கிரௌஞ்சன் என்னும் அசுரன் 
அன்றிற்பறவை வடிவுடையவன் ; தாரகனுக்கு உற்ற துணை 
வன் ; மாயைகளைப் புரிதலில் வல்லவன் ; சிறந்த வலிமையுடை 
யவன் ; அகத்தியர் சாபத்தால் மலை வடிவாக விளங்கியவன் . 
வீர வடிவேல் - வடித்தெடுத்த வீரத்தன்மை பொருந்திய வேல் 
எனினுமாம் . முருகவேள் தாரகாசுரனையும் கிரௌஞ்ச மலை 
யினையும் வேற்படை கொண்டு அழித்த வரலாற்றைக் கந்த 
புராணம் - தாரகன் வதைப்படலம் 184 , 185 - ம் செய்யுட்களால் 
அறியலாம் . 

சீரலைவாய்த் தெள்ளுதிரை கொழிக்கும் செந்தூர் : 
" வெண்டலைப் புணரி யலைக்குஞ் செந்தில் , நெடுவேள் ( புறநா - 
னூறு . ) சீரலைவாய்ச் செந்தூர் - திருச் சீரலைவாயாகிய செந்தூர் 
- திருச்செந்தூர் . இது , செயந்தி நகரம் , செந்தில் எனப் பெயர் 
கொண்டது ; முருகன் படைவீட்டுத் தலம் ஆறினுள் ஒன்று ; 
மிகச் சிறந்த தலம் . இங்கே , கடலருகே வெள்ளமென இருந்து 
என்ற ஒருநயம் அறியத்தக்கது . வீற்றிருத்தல் - சிறப்போ 
டிருத்தல் . கயம் - யானை .. அஞ்சல் - அபயம் . 

மயேந்திரம் - வீரமகேந்திரபுரம் ; சூரபன் மனது தலைநக 
ரம் . சயேந்திரன் - வெற்றியையுடைய அசுரர் தலைவன் , சயம் . 
வெற்றி . ஈண்டு இந்திரன் என்பது தலைவன் என்னும் பொருள் 


மூலமும் உரையும் 


53 


குறித்து நின்றது , மிருகேந்திரன் என்புழிப்போல . சூரன் - சூர 
பன் மன் ; சூரபதுமன் . இவன் , 

வன் , சூரன் பதுமன் என்னும் 
இரண்டு பெயர்களையுடைய ஒரு பெரிய வடிவினப் பெற்ற 
வன் ; ( இவனை நக்கீரர் , " இருபேருருவின் ஒருபேர் யாக்கை ” 
யினன் என்பர் . ) காசியபனுக்கு மாயையிடத்துப் பிறந்தவருள் 
மூத்தவன் ; பல வரங்களைப் பெற்று ஆயிரத்தெட்டு அண்டங் 
களையும் நூற்றெட்டுயுகம் ஆண்டவன் ; இந்திராதி தேவர்களைச் 
சிறையிட்டவன் ; மிக்க வலிமையுடையவன் . சோதித்தல் - 
வினாவுதல் , 

பானுப்பகைவன் - பானுகோபன் ; இவன் சூரபன்மனுக் 
குப் பதுமகோமளை யிடத்துப் பிறந்த மூத்த குமாரன் ; குழர் 
தைப் பருவத்தில் தொட்டிலில் கிடக்கும்போது சூரியனுடைய 
கிரணங்கள் நுழைவாயிலின் வழியாக வந்து உடலின் மேற் பட் 
டன என்று கோபித்துச் சூரியனைப் பிடித்து வந்து தொட்டிலில் 
கட்டி வைத்தவன் ; அதனால் பானுகோபன் என்னும் பெயர் 
பெற்றவன் ; ( பானு- சூரியன் . கோபன் - காய்ந்தவன் ) மிகுந்த 
பேராற்றலுடையவன் . 

பானுகோபன் , அக்கினிமுகன் , வச்சிரவாகு , மூவாயிரவர் 
முதலிய சூரபன்மனின் புதல்வர்களைக் குறிக்கவே , பானுப் 
பகைவன் முதலாய பாலர் என்றார் . சிங்கமுகன் - ஆயிரஞ் சிங் 
கத் தலைகளையும் இரண்டாயிரங் கைகளையும் உடைய அசுரன் ; 
இவன் , காசியபனுக்கு மாயையிடத்துப் பிறந்த இரண்டாம் 
புதல்வன் ; சூரபன் மன் தம்பி : ஆசுரபுரியைத் தலைநகராகக் 
கொண்டவன் ; தேவர்களுக்குப் பெருந் துன்பம் இழைத்து வந் 
தவன் ; மிக்க வலிமை படைத்தவன் . 

சூரபன் மன் கடல் நடுவில் தீயினைப்போன்ற செந்தளிர் 
களைப் பெற்று , பொன்னிறமான பூங்கொத்துக்களை ஈன்று , மர 
கதம் போன்ற காய்களைக்கொண்டு , செந்நிற மணிபோன்ற 
பழங்களைக் காட்டி , கார்மேகம் போன்ற கிளைகளை விட்டுக் 
கெகாண்டு பெரிய மாமரமாக நின்றான் என்பார் . " சக முடுத்த , 
வாரிதனிற் புதிய மாவாய்க் கிடந்த என்றார் இனி , வேர்மேலும் , 
மாவின் மற்றைய பகுதிகள் கீழுமாகச் சூரபன்மன் நின்றான் 


54 


கந்தர் கலிவெண்பா 


என்பது ஒரு சாரார் கொள்கை , இக்கருத்தையே ஆசிரியர் 
புதுமையாகக் கொண்டு , புதிய மாவாய்க் கிடந்த " என்றோதி 
னார் போலும் எனக் கொள்ளினும் பொருந்தும் : " அகல் திரைப் 
பரப்பிற் சடையசைந் தலையாது , கீழிணர் நின்ற மேற்பகை 
மாவின் , ஓருடல் இரண்டு கூறுபட விடுத்த ...... அரத்தநெடு 
வேலோய் , " மணி திரைக் கடலுள் மாவெனக் கவிழ்ந்த , கள 
வுடல் பிளந்த வொளிகெழு திருவேல் ” , " பெருங்கள இணர்தத் 
தவைகீழ்க் குலவிய , வி.மாக் கொன்ற நெடுவேற் குளவன் " " 
( கல்லாடம் ) . 

முருகக் கடவுளின் வேலாயுதம் சூரபன் மனுடைய உடலை 
இருபிளவாக்கிற்று . அவ்வீருபிளவும் கோழியும் மயிலுமாக 
உருக்கொண்டு ஆரவாரித்து வர , அதனைக்கண்ட முருகக் கட 
வுள் மயிலைத் தனக்கு ஊர் தியாக ஆக்கிக்கொண்டார் என்ப 
தைக் கந்த புராணம் - சூரபன்மன் வதைப்படலம் 492 , 499 - ம் 
செய்யுட்களால் அறியலாம் . 

ளையோன் - ( என்றும் அழியாத ) இளமையை யுடைய 
வன் : + என்றும் அழியாத இளமைக்கார (திருப்புகழ் . ) பகைவ 
னாகிய சூரபன் மனே சேவலுருவம் எடுத்து வந்தமையின் , 
* சேவற் பகை என்றார் . பிற கொடி களெல்லாம் தனக்குத் 
தாழ்ந்து நிற்ப , அவற்றிற்கெல்லாம் மேலாக உயர்த்திய கொடி 
என்பார் . தனித்துயர்த்த என்றார் . முருகக்கடவுள் , தன் வேலால் 
பிளவுபட்ட சூரபன் மனின் உடற்கூற்றில் ஒன்றாகிய சேவலைத் 
தனக்குக் கொடியாகக் கொண்டருளினார் என்பதைக் கந்த புரா 
ணம் - சூரபன் மன் வதைப்படலம் 497 , 498 - ம் செய்யுட்களால் 
உணரலாம் . 

76 - ம் கண்ணியில் விண்ணோர் முறைக்கு இரங்கி எனக் 
கூறிய தற்கேற்ப , ஈண்டு , மூவர் குறை முடித்து எனக் கூறிய 
கயம் அறியத்தக்கது . மூவர் குறை - மும்மூர்த்திகளுக்குச் சூர 
பன் மனால் ஏற்பட்ட குறைவுகள் . 

இலக்கணக் குறிப்பு : அனைத்தும் , உம் : முற்றும்மை . விடுக் 
குதி : முன்னிலை ஏவல் ஒருமை வினை முற்று . புகன்றிலையால் , 
ஆல் : அசை . மயேந்திரம்- ( மஹேந்திரம் ) , சிட்டி- ( ஸ்ருஷ்டி ) ; 


மூலமும் உரையும் 


55 


தற்பவம் . எங்ஙன் : வினா . மு ( ன் ) னம் : இடைக்குறை போற் 
றிசைப்ப : ஒருசொல் , தெள்ளு , உ : சாரியை . கொணர்ந்து : 
வினையெச்சம் ; கொணா : பகுதி . கருணை வெள்ளம் : உருவகம் . 
கோன் , ன் : சாரியை தாரகனும் தடங்கிரியும் , உம் : எண் 
ணும்மை . கிடாயதனை , கிடாய் + அது + அன் + ஐ . அது ; பகு 
திப் பொருள் விகுதி . அன் : சாரியை , ஐ 

அன் : சாரியை , ஐ : இரண்டனுருபு . 
வீற்றிருந்து , ( வீறு + இருந்து ) வீறு , ஒற்று இரட்டித்து வீற்று 
என ஆயிற்று . கய + இந்திரன் = கயேந்திரன் , சய + இந்தி 
ரன் = சயேந்திரன் : குணசந்தி . சோதித்தல் ( வினாவுதல் ) : 
மலை நாட்டு வழக்கு . வருக + என்று = வருகென்று : அகரம் 
தொகுத்தல் . பானுப் பகைவன் : வேற்றுமைத் தொகை , 
விட்டு என்னும் வினையெச்சம் வணங்காமையால் என்பதைக் 
கொண்டது . விண்ணம் , உடலம் , அம் : சாரியை . கீண்ட : 
பெயரெச்சம் ; கீள் : பகுதி . திறல் : திறம் என்பதன் ஈற்றுப் 
போலி . மூவர் : தொகைக் குறிப்பு . சேவற்பகை : இருபெய 
ரொட்டுப் பண்புத் தொகை . நான்கு + படை = நாற் படை . 
முருகக்கடவுள் தெய்வயானை யம்மையாரையும் 

வள்ளி நாச்சியாரையும் 
திருமணம் புரிதல் 

மறைமுடி வாம் 
105. சைவக் கொழுந்தே ! தவக்கடலே ! வானு தவும் 

தெய்வக் களிற்றைமணஞ் செய்தோனே ! - பொய்விரவு 
106. காம முனிந்த கலைமுனிவன் கண்ணருளால் 

வாமமட மானின் வயிற்று தித்துப் - பூமருவு 
107. கானக் குறவர் களிகூரப் பூங்குயில்போல் 

ஏனற் புனங்காத்( து ) இனிதிருந்து - மேன்மைபெறத் 
108. தெள்ளித் தினை மாவுந் தேனும் பரிந்தளித்த 

வள்ளிக் கொடியை மணந்தோனே ! 

இ மறை முடிவு ஆம் வேதங்களின் முடிவாக 
உள்ள ( உண்மைப் பொருளைத் தெரிவிக்கும் ) , சைவக் கொழுந் 
தே - சைவசமயத்தின் இளஞ்சோதியே | தவக் கடலே - ( மக்கள் 


55 


கந்தர் கலிவெண்பா 


- 


செய்யும் ) தவமாகிய ஆறுகளெல்லாம் சென்றடைதற்கு இட 
மாகிய கடலாயுள்ளவனே ! வான் உதவும் - வானுலகத்திற்குத் 
தலைவனாகிய இந்திரன் மகிழ்ந்தளித்த , தெய்வக் களிற்றை - 
தெய்வயானை யம்மையாரை , மணம் செய்தோனே - திருமணஞ் 
செய்து கொண்டவனே ! பொய் விரவு காமம் முனிந்த - நிலை 
யாமையையுடைய ( உலக ) இச்சையைத் துறந்த , 

ச்சையைத் துறந்த , கலை முனி 
வன் கலைகளை உணர்ந்த சிவமுனிவனின் , கண் அருளால் 
பார்வையினால் ( துய்த்த ) கருணையினால் , வாமம் மடம் மானின் 
அழகிய இளம் பருவத்தையுடைய பெண்மானின் , வயிற்று 
உதித்து - வயிற்றில் ( கருவுற்றுப் ) பிறந்து , பூ மருவு கானம் 
குறவர் - பூக்கள் பொருந்திய கானகத்தில் வாழும் குறவர்கள் , 
களிகூர - களிப்படையுமாறு , பூங்குயில்போல் - அழகிய குயி 
லைப்போல் , ஏனல் புனம் இனிது காத்து இருந்து - தினைக் 
கொல்லையை இனிதாகக் காவல் புரிந்து , 

னிதாகக் காவல் புரிந்து , மேன்மை பெற 
மேலான நிலையினையடைய , தெள்ளி தினை மாவும் - தெள்ளிய 
தினை மாவையும் , தேனும் - தேனையும் ( கலந்து ) , பரிந்து 
அளித்த - அன்போடளித்த , வள்ளிக் கொடியை - பூங்கொடி 
போன்ற வள்ளி நாச்சியாரை , மணந்தோனே திருமணஞ் 
செய்து கொண்டவனே ! எ 

விளக்கவுரை : சைவ சிந்தாந்தம் தனிப்பட்ட பெருமை 
யினை யுடையது என் பார் , மறை முடிவாம் சைவம் என்றார் : 
ச . வேதாந்தத் தீதில் பொருள் கொண்டுரைக்கும் நூல் சைவம் 
( சிவஞான சித்தியார் . ) வானுதவும் தெய்வக்களிறு - தெய்வ 
யானை யம்மையார் ; இங்கே , களிறு என்பது யானை என்னும் 
பொருளில் வந்தது . திருமாலின் மூத்த புதல்வியான அமுத 
வல்லி , சண்முகக் கடவுளைத் திருமணஞ் செய்து கொள்ளும் 
பொருட்டு, இந்திரன் எதிரில் குழந்தையாகச்சென்று , " சொர்க் 
காதிபதியே / நான் உன்னுடன் பிறந்த உபேந்திரனுக்குப் 
புதல்வி ; ஆதலால் , தந்தையே ! என்னைப் பாதுகாக்கக்கடவை ” 
என்று கூற , இந்திரன் ஐராவதமென்னும் வெள்ளை யானையை 
அழைத்து , " நமது புதல்வியாகிய இக்குழந்தையை அன்புடன் 
வளர்த்துவரக் கடவாய் " என்று சொல்ல , ஐராவதம் அக் குழந் 
தையை மனோவதி நகரத்திற்கு எடுத்துச்சென்று பாதுகாத்து 


மூலமும் உரையும் 


57 


வந்தது . அதுமுதல் அப்பெண் தெய்வயானை என்னும் பெய 
ரைப் பெற்றனள் . பின்னர் , இந்திரன் 

இந்திரன் தெய்வயானை யை 
முருகக் கடவுளுக்கு அளிக்க , அவர் திருமணஞ் செய்து கொண் 
டார் என்பார் , வானுதவும் தெய்வக் களிற்றை மணஞ் செய் 
தோனே ” என்றார் . 

கலை முனிவன் - கலைகளையுணர்ந்த முனிவன் ; சிவமுனிவன் . 
மடமான் என்பதற்கேற்ப கலையாகிய முனிவன் என்றும் ஒரு 
பொருள் தொனித்தல் அறிக . ( கலை - ஆண் மான் ) கண்ணால் 
துய்த்தல் தேவர்களுக்கு இயல்பு ஆதலின் , தேவரை ஒத்த சிவ 
முனிவரும் அங்ஙனம் செய்தார் . ஆகவே , சிவமுனிவன் பார்வை 
யினால் துய்த்த கருணையினால் மடமானின் வயிற்றில் வள்ளி 
காச்சியார் உதித்தார் என்பார் , கலை முனிவன் கண்ணருளால் 
வாமமட மானின் வயிற்றுதித்து ” என்றார் . 

காக்கையால் வளர்க்கப்பெறும் குயில் , பிறகு தன் இனத் 
தைச் சேர்வது போல , வள்ளியம்மையாரும் குறவர்களால் 
வளர்க்கப்பெற்றுப் பின்பு தமக்குரிய இடத்தைச் சேர்ந்தார் 
என்ற கருத்தை உள்ளடக்கிப் , " பூங்குயில்போல் ஏனற் புனங் 
காத் தீனிதிருந்து என்றார் . “ கான மென் குயில்போல் வந்து மீள 
வுந் தன் காவலர் குலத்திடைக் கலந்தாள் " ( வில்லிபாரதம் ) . பூங் 
குயில் போல் ஏனல் புலங்காத்து இனிது இருந்து - அழகிய 
குயிலின் ஒலிபோன்ற குரலினால் ( தினைப் பயிரைத் தின்ன 
வரும் பறவைகளை ஓட்டித் ) தினைப்புனத்தை நன்றாகக் காத் 
திருந்து என்று பொருள் கூறினுமாம் . 

இலக்கணக் குறிப்பு : -வான் : ஆகுபெயர் . உதவும் : பெய 
ரெச்சம் . மடமான் : பண்புத் தொகை . கானக்குறவர் : வேற் 
றுமைத் தொகை. களி கூர , கூர் உரிச் சொல் . தினை மாவும் 
தேனும் , உம் : எண்ணும்மை . தவக்கடல் : உருவகம் . கொழும் 
த , கடலே, செய்தோனே , மணந்தோனே : விளிகள் . 

முருகக்கடவுள் அன்பர் மனத்திலும் , 
செந்திப்பதியிலும் எழுந்தருளியிருத்தல் 

உள்ள முவந்( து ) 
109. ஆறு திருப்பதிகண் ( டு ) ஆறெழுத்தும் அன்பினுடன் 

கூறுமவர் சிந்தைகுடி கொண்டோனே ! - நாறுமலர்க் 


53 


கந்தர் கலிவெண்பா 


110. கந்திப் பொதும்பர் எழு காரலைக்குஞ் சீரலைவாய்ச் 
செந்திப் பதிபுரக்குஞ் செவ்வேளே ! 

ள் : உள்ளம் உவந்து - மன மகிழ்ந்து , ஆறு திருப்பதி 
கண்டு . ( தெய்வத் தன்மை வாய்ந்த ) ஆறு திருப்பதிகளையும் 
தரிசித்து , ஆறு எழுத்தும் - ஆறெழுத்தையும் , அன்பினுடன் - 
அன்போடு , கூறும் அவர் ஓதுகின்றவர்களின் , சிந்தை குடி 
கொண்டோனே - உள்ளத்தை யிருப்பிடமாகக் கொண்டவனே ! 
நாறு மலர் கந்திப் பொதும்பர் - மணம் வீசுகின்ற மலர்களை 
யுடைய கமுகஞ்சோலை , எழு கார் - எழுகின்ற மேகத்தை , அலைக் 
கும் - அலைக்கின்ற , சீர் அலை வாய் - சிறப்புடைய கடற்கரை 
யிடத்தேயுள்ள , செந்திப் பதி புரக்கும் - திருச்செந்தூரைப் 
பாதுகாக்கின்ற, செவ்வேளே - முருகக் கடவுளே ! 

விளக்கவுரை : உள்ளம் - உள்ளு கற்குக் கருவியாய் இருப் 
பது ; மனம் . ஆறு திருப்பதி - திருப்பரங்குன்றம் , திருச்செந் 
தூர் , திருவாவினன்குடி , திருவேரகம் , குன்றுதோறாடல் , பழ 
முதிர் சோலை என்பன ; இவற்றை ஆறு படை வீடு எனக் கூறு 
வர் . 

ஆறு எழுத்து - சரவணபவ என்னும் மந்திரம் . 
னார்க்கினியர் திருமுருகாற்றுப் படையில் ஆறெழுத்து என் 
பதற்கு நமோ குமாராய என்று பொருள் கூறியுள்ளார் . 
கந்தி . கமுகு : பாக்கு மரம் . பொதும்பர் - சோலை . 

சோலை . எழு 
கார் - ஏழு மேகங்களுமாம் ; அவை சம்வர்த்தம் , ஆவர்த்தம் , 
புட்கலாவர்த்தம் , சங்காரித்தம் , துரோணம் , காளமுகி , நீல 
வருணம் என்பன . மேகமண்டலம் வரையும் கமுகஞ்சோலைகள் 
உயர்ந்திருந்தன என்பார் , கத்திப் பொதும்பர் எழுகார் அலைக்கும் 
என்றார் . சீரலைவாய்ச் 

செந்திப்பதி 

திருச்சீரலைவாயாகிய 
திருச்செந்தூர் எனினுமாம் . ஜயந்தி என்பது செந்தி என 
வந்தது ; என்பர் . செந்திற்பதி என்றும் பாடம் . செவ்வேள் - 
செந்நிறமுடைய முருகவேள் . வேள் - அழகு . 

இலக்கணக் குறிப்பு : உவந்து : வினையெச்சம் எழுகார் : 
வினைத்தொகை . அலைக்கும் : பெரெச்சம் . பொதும்பர் : ஈற்றுப் 
போலி , செம்மை + வேள் = செவ்வேள் . 


நச்சி 


மூலமும் உரையும் 


59 


அன்பரின் வேண்டுகோள் 

- சந்ததமும் 
111. பல்கோடி சன்மப் பகையும் அவமிருத்தும் 

பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் - பல்கோடி 
112. பாதகமுஞ் செய்வினையும் பாம்பும் பசாசுமடற் 

பூதமுந்தீ நீரும் பொருபடையும் - தீதகலா 
113. வெவ்விடமுந் துட்ட மிருகமுத லாமெவையும் 

எவ்விடம் வந் ( து ) எம்மை எதிர்ந்தாலும் - அவ்விடத்திற் 
114. பச்சைமயில் வாகனமும் பன்னிரண்டு திண்டோளும் 

அச்சம் அகற்றும் அயில்வேலும்- கச்சைத் 
115. திருவரையும் சீறடியுஞ் செங்கையும் ஈரா ( று ) 

அருள் விழியும் மாமுகங்கள் ஆறும் - விரிகிரணம் 
116. சிந்தப் புனைந்த திருமுடிகள் ஓராறும் 

எந்தத் திசையும் எதிர்தோன்ற- வந்திடுக்கண் 
117. எல்லாம் பொடிப்படுத்தி எவ்வரமுந் தந்து புகுந்து ) 

உல்லாச மாக உளத்திருந்து - பல்விதமாம் 
118. ஆசுமுதல் நாற்கவியும் அட்டாவ தானமுஞ்சீர்ப் 

பேசுமியல் பல்காப் பியத்தொகையும்- ஓசை 
119. எழுத்துமுத லாம் ஐந் திலக்கண முந் தோய்ந்து 

பழுத்த தமிழ்ப்புலமை பாலித் ( து ) - ஒழுக்கமுடன் 
120. இம்மைப் பிறப்பில் இருவா தனை அகற்றி 

மும்மைப் பெருமலங்கள் மோசித்துத்- தம்மைவிடுத் ( து ) 
121. ஆயும் பழைய அடியா ருடன் கூட்டித் 

தோயும் பரபோகந் துய்ப்பித்துச்- சேய 
122. கடியேற்கும் பூங்கமலக் கால்காட்டி ஆட்கொண் ( டு ) 

அடியேற்கு முன்னின் ( று ) அருள் . 


160 


கந்தர் கலிவெண்பா 


இ - ள் : சந்ததமும் - எப்பொழுதும் , பல்கோடி சன்ம 
பகையும் --- எண்களிறந்த பிறவிகளில் செய்த தீவினைகளும் , அவ 
மிருத்தும்- அகால மரணமும் , பல் கோடி விக்கினமும் - எண் 
ணிறந்த இடையூறுகளும் , பல் பிணியும் பலவகைப்பட்ட 
நோய்களும் , பல் கோடி பாதகமும்- எண்ணற்ற பாதகங்களூம் , 
செய்வினையும் - { பிறரால் ) செய்யப்படுகின்ற சூனியம் முதலி 
யனவும் , பாம்பும் - பாம்புகளும் , பசாசும் பேய்களும் , அடல் 
பூதமும்- வலிமையுடைய பூதங்களும் , தீ நீரும் - தீயும் நீரும் , 
பொரு படையும்-- தாக்கும் ஆயுதங்களும் , தீது அகலா வெவ் 
விடமும்- தீக்குணத்தை நீக்காத கொடிய விடமும் , துட்ட 
மிருகம் முதலாம் எவையும் - கொடிய விலங்குகள் முதலாகிய 
யாவும் , எவ்விடம் வந்து - எவ்விடத்தில் வந்து , எம்மை எதிர்ந் 
தாலும் - எம்மைத் தாக்கினாலும் , அவ்விடத்தில் - அந்த இடத் 
தில் , பச்சை மயில் வாகனமும் - பசுமை நிறத்தையுடைய மயில் 
வாகனமும் , திண் - வலிமையுள்ள, பன்னிரண்டு தோளும் - 
பன்னிரண்டு தோள்களும் , அச்சம் அகற்றும் - ( தன்னை அன் 
போடு நினைக்கின்றவர்களின் ) அச்சத்தைப் போக்குகின்ற, 
அயில் வேலும் கூர்மையையுடைய வேலாயுதமும் , கச்சை 
திரு அரையும் - கச்சையணிந்த அழகிய இடையும் , சீறடி யும் - 
சிறிய திருப்பாதங்களும் , செம் கையும் - சிவந்த ( பன்னிரண்டு ) 
--கைகளும் , அருள் கருணையைப் பொழிகின்ற , ஈராறு விழியும் 
பன்னிரண்டு ( திருக் ) கண்களும் , மா முகங்கள் ஆறும் - சிறந்த 
திருமுகங்கள் ஆறும் , விரி கிரணம் - பரவுகின்ற கிரணங்களை , 
சிந்த - வீசுமாறு , புனைந்த அணிந்த , திருமுடிகள் ஓர் ஆறும் - 
திருமுடிகள் ஆறும் , எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து - 
எந்தத் திக்குகளில் நோக்கினாலும் எதிரே காணுமாறு வக் 
தருளி , இடுக்கண் எல்லாம் - துன்பங்களை யெல்லாம் , பொடி 
படித்தி - தூளாக்கி யொழித்து , எவ்வரமும் தந்து - ( எனக்கு 
வேண்டும் ) எல்லா வரங்களையும் தந்தருளி, உளத்து புகுந்து 
உல்லாசமாக இருந்து - ( எனது ) மனத்துட் புகுந்து மகிழ்ச்சி 
யாக வீற்றிருந்து , பல் விதம் ஆம் - பலவகையாகப் பாடப்படு 
கின்ற , ஆசு முதல் நால் கவியும் - ஆசு கவி முதலாகிய நாற் 
கவிகளும் , அட்டாவதானமும் - ஒரே காலத்தில் எட்டு வகை 


- 


மூலமும் உரையும் 


61 


- 


பல 


வினாக்களுக்கு விடை அளிக்கும் கவன சக்தியும் , சீர் - சிறப் 
போடு , பேசும் இயல் - பேசப்படுகின்ற இலக்கண அமைதி 
யுடைய , பல் காப்பியத் தொகையும் காவியங்களின் 
தொகுதியும் , ஓசை - ஒலியையுடைய , எழுத்து முதலாம் ஐந்து 
இலக்கணமும் - எழுத்து முதலாகச் சொல்லப்படுகின்ற ஐந்து 
இலக்கணங்களிலும் , தோய்ந்து - படிந்து , பழுத்த தமிழ்ப் 
புலமை முதிர்ந்த தமிழ்ப் புலமையும் , ஒழுக்கமுடன் - நல் 
லொழுக்கமும் , பாலித்து - தந்தருளி, இம்மை பிறப்பில் - இப் 
பிறப்பில் ( உண்டாகும் ) , இரு வாதனை அகற்றி - அகப்பற்றும் 
புறப்பற்றுமாகிய இருவகைப் பற்றுக்களையும் போக்கி , பெரு - 
பெரிதாகிய , மும்மை மலங்கள் ஆணவம் மாயை கன்ம மென் 
னும் மும்மலங்களையும் , மோசித்து - நீக்கி , தம்மை விடுத்து - 
( தமது ) ஆன்ம போதத்தை ஒழித்து , ஆயும் - ( அருள் வழி 
நின்று இறைவன் உண்மையை ) ஆராய்கின்ற , பழைய அடியா 
ருடன் கூட்டி 

பழைய அடியார்களின் கூட்டத்தில் ( என்னை 
யும் ) சேர்த்து , தோயும் பர போகம் துய்ப்பித்து - ( அவ்வடியார் 
கள் ) அனுபவிக்கின்ற பேரின்பத்தை (நானும் ) அனுபவிக்கச் 
செய்து , சேய சிவந்த , கடி ஏற்கும் - மணம் பொருந்திய . பூங் 
கமலம் கால் காட்டி - அழகிய தா மரை மலர் போன்ற திருவடி 
( தரிசனம் ) தந்து , ஆட்கொண்டு - ஆட்கொண்டருளி, அடி 
யேற்கு முன் நின்று அருள் - அடியேனுக்கு ( எப்பொழுதும் ) . 
முன் நின்று அருள் செய்வாயாக எ று , 

விளக்கவுரை ; பல்கோடி - எண்ணிறந்த என்னும் பொருள் 
குறிக்குஞ் சொல் , பாதகம் - மகாபாதகம் , அதிபா தகம் , உபபாத 
கம் முதலியன . செய்வினை-ஏவலுமாம் . எம்மை என்றது அடி 
யார்களையும் உளப்படுத்தி . இடுக்கண் - துன்பம் . உல்லாசம் 
மகிழ்ச்சி . ஆசுமுதல் நாற்கவி- ஆசுகவி , மதுரகவி , சித்திரகவி , 
வித்தாரகவி என்னும் நால்வகையான கவி . ஆசுகவி - ஒருவன் 
கருத்துக்கு ஏற்ப உடனே செய்யுள் பாடுதல் . மதுரகவி - இனி 
மை மிக்க கவிபாடுதல் . சித்திரகவி - சித்திரத்தில் அடைத்தற் 
குரிய செய்யுள் பாடுதல் . வித்தாரகவி - விரிந்த காவியம் பாடுதல் . 

நாற்கவியும் பாடும் பணியிற் பணித்தருள்வாய் " என்பது 
சகல கலாவல்லி மாலை , 


62 


கந்தர் கலிவெண்பா 


அவதானம்- ஒரேசமயத்தில் பலவகைத்துறையில் கருத் 
தைச் செலுத்துதல் ; ஞாபகசக்தி , அட்டாவதானம் என் றதனால் 
தசாவதானமும் , சோடசாவதானமும் கொள்க . இயல்- இலக் 
கணம் . எழுத்து முதலாம் ஐந்து இலக்கணம் - எழுத்து , சொல் , 
பொருள் , யாப்பு , அணி என்னும் ஐந்திலக்கணம் . புலம் - அறிவு . 
புலமை - அறிவாந்தன்மை . ஒழுக்கமில்லாவிடத்துக் கல்வியாற் 
பயனின்மையின் , ஒழுக்கமுடன் பாலித்து என்றார் .. ஒழுக்க 
மில்லாத கல்வி யாதும் பயனில்லை : " கற்க கசடறக் கற்பவை 
கற்றபின் , நிற்க அதற்குத் தக ” ( திருக்குறள் . ) 

இருவாதனை - அகப்பற்று , புறப்பற்று என்னும் இருவகைப் 
பற்றுக்கள் . அகப்பற்று -யான் என்பது . புறப்பற்று - எனது 
என்பது . ஆன்ம வறிவைச் சிறுமைப்படுத்தலின் , " பெருமலங் 
கன் ” என்றார் . பழைய அடியார் - தொன்று தொட்டு அடிமைத் 
திறம் பூண்டு நிற்போர் . சேய - நண்ணுதற்கரிய எனினு மாம் . 
சேய்மை - தூரம் . கடி 

- மணம் . 
இலக்கணக் குறிப்பு : கோடி , மும்மை : எண்ணுப் பெயர் 
கள் . செய்வினை , பொருபடை , விரிகிரணம் - வினைத் தொகை 
கள் . எந்த ; எகரவினா திரிந்து வந்தது ; உலக வழக்குச்சொல் . 
பல + கோடி = பல்கோடி . பல + பிணி = பல்பிணி . சிறுமை + 
அடி = சீறடி . பல + விதம் = பல்வி தம் . நான்கு + கவி = நாற்கவி . 


திருச்செந்தூர்க் 
கந்தர் கலிவெண்பா 
மூலமும் உரையும் 
முற்றிற்று . 


செந்திலாண்டவன் துணை 

திருப்பனந்தாள் ஸ்ரீகாசிமடம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள் நந்தித் தம்பிரான் சுவாமிகள் 

அவர்களால் 
தமிழ்க் கல்வி , சைவசித்தாந்தம் , தேவாரத் திருமுறைகள் 
அபிவிருத்திக்காகவும் போது நன்மைக்காகவும் 

ஏற்படுத்தப்பெற்றுள்ள 
தருமங்களின் விவரம் 


நெ . 

விவரம் 

நிதித் தொகை 

ரூபாய் 
1. சிவஞானசித்தியார் பிரசங்கக் கட்டளை 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 

15,000 
2. கொட்டையூரில் நடுத்தரக் கலாசாலை 
ஏற்படுத்த 

11,500 
3. திருவாங்கூர் மகாராசா தேவாரப் பரிசு ... 5,000 
4. சேரமான் பெருமாள் தேவாரப் பரிசு 
( கொச்சி . ) 

5,000 
5. மூவர் தேவாரப்பரிசு (சீகாழி , திருவாரூர் , 
திருவையாறு , திருப்பனந்தாள் ) 

10,000 
6. ஸ்ரீகாசிப் பல்கலைக் கழகத்தில் சைவ 
சித்தாந்த போதகாசிரியர் நியமிக்க 

60,000 
7. அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் சைவ 

சித்தாந்த உபகாரச் சம்பளம். அளிக்க 30,000 
8. திருப்பனந்தாளில் தமிழ்க்கல்லூரி 

... 1,50,000 
9. ஷை கல்லூரியில் இசைத்தமிழ்க் 
கல்விக்கு 

... 1,00,000 


நிறுவ 


ii 


4 . 


தானம் 


10. திருப்பனந்தாளில் கால்நடை வைத்திய 

சாலை ஏற்படுத்தவும் , குடந்தைக் கல் 

லூரியில் உபகாரச் சம்பளமளிக்கவும் 20,000 
11. ஸ்ரீ காசியில் ஸ்ரீ குமரகுருபரசுவாமிகள் 
நினைவு நாளன்று அன்னதானம் 

10,000 
12. இராமேச்சுவரத்தில் ஸ்ரீ குமரகுருபர 
சுவாமிகள் நினைவு நாளன்று 

அன்ன 

10 000 
13. திருநள்ளாற்றில் ஆவணி மூலத்தன்று 
அன்னதானம் 

3,000 
14. ஸ்ரீ காசியில் ( ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

நினைவு ) மார்கழி மாத அன்ன தானம் 17,000 
15 , திருப்பனந்தாள் செந்தமிழ்க் கல்லூரி 
மாணவர்களுக்கு உணவு அளிக்க 

1,00,000 
16. திருப்பனந்தாளில் ஜன வைத்தியசாலை 

நிலம் ஏ . 44 செ . 22 - ன் நிகர வரும்படி 
17. திருப்பனந்தாள் மண்ணியாற்றில் 
கேதாரக் கட்டம் 

2,900 
18. திருபனந்தாள் மண்ணியாற்றில் அரிச் 
சந்திரக் கட்டம் 

3,000 
19. கும்பகோணத்தில் மணிக்கூண்டு 

25,000 
20. தஞ்சையில் காசநோய் வைத்தியசாலை 
நிறுவ 

21,000 
21. ஸ்ரீ 

ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருபர 
சுவாமிகள் நினைவு நாளன்று அன்ன 

9,000 
22. மைசூர் அரசர் தேவாரப் பரிசு 

5.000 


தானம் 


iii 


பரிசு 


23. மாயூரத்தில் குருஞான சம்பந்தர் 
தேவாரப் பரிசு 

5000 
24. சென்னை விவேகானந்தா கல்லூரியில் 

ஸ்ரீ ராஜாஜி சைவ சித்தாந்தக் கட்டளை 10,000 
25. ஸ்ரீ காசிப் பல்கலைக் கழகத்தில் சைவ 
சித்தாந்தக் கட்டளை 

20,000 
26. ஸ்ரீ வைகுண்டம் தேவாரப் பரிசு 

5,000 
27. மதுரையில் திருமலை நாயக்கர் திருமுறைப் 

10,000 
28. ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் 

ஸ்ரீ வைகுண்டம் , திருச்செந்தூர் , 
திருநெல்வேலி மாணவிகளுக்கு 

100,000 
29. ஸ்ரீகாசியில் மகாத்மா காந்தி அடிகள் 
நினைவு அன்ன தானம் 

5000 
30. ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் 

ஸ்ரீகாசி , மதுரை , குடந்தை மாணவி 
களுக்கு 

... 1,50,000 
* 31 , டாக்டர் சாமிநாதய்யர் அவர்கள் நினை 
வுத் திருக்குறள் பரிசு சென்னை 

3,500 
32. குடந்தையில் காந்தி அடிகள் பசுப் பரிசு ... 1,000 
33. காந்தி அடிகள் நினைவு அரியநாயகிபுரத் 

தில் ஹரிஜன் மாணவர் உபகார நிதி 3,000 
34. ஸ்ரீ வைகுண்டத்தில் ( ஸ்ரீ குமரகுருபர 

சுவாமிகள் ) தினசரி மகேசுவர பூசை 10,000 
35. திருப்பனந்தாள் ஸ்ரீ அருண ஜடேசுவர 
சுவாமிக்கு வெள்ளிக் கவசம் 

4,000 
5 


iy 


1,000 


3,500 


3,500 


3,500 


3,500 


35,000 


36 . விஷ்ணுபுரத்தில் ( காந்தி அடிகள் 

நினைவு ) ஹைஸ்கூல் படிப்பக நிதி 
37. குடந்தையில் ஸ்ரீ ராஜாஜி அபிராமி 

அந்தாதிப் பரிசு 
38 . திருநெல்வேலியில் ( ஸ்ரீ அரியநாயகி 

முதலியார் நினைவு ) அபிராமி அந்தாதிப் 

பரிசு 
39. திருப்பனந்தாளில் அப்பூதி நாயனார் 

தண்ணீர்ப் பந்தல் தருமம் 
40. ஸ்ரீ வைகுண்டத்தில் ( ஸ்ரீ குமரகுருபரர் 

நினைவு ) படிப்பக நிதி 
41. சிதம்பரத்தில் ( ஸ்ரீ குமரகுருபர சுவாமி 

கள் நினைவு ) உயர் தரப் பாடசாலை மாண 

வர்களுக்கு உணவு நிதி 
42. சிதம்பரத்தில் ( ஸ்ரீ குமரகுருபர சுவாமி 

கள் நினைவு ) திருவாதிரை , ஆனி 

உத்திரம் நாட்களில் அன்ன தானம் 
43. இராமேச்சுவரத்தில் ( ஸ்ரீ குமரகுருபர 

சுவாமிகள் நினைவு ) ஆடி , தை அமாவாசை 

களில் அன்ன தானம் 
44. ஸ்ரீ வைகுண்டத்தில் ( ஸ்ரீ ஆதி குமரகுரு 

பர சுவாமிகள் நினைவு ) நூல் நிலையக் 

கட்டிடம் 
45 , பஞ்சாப் அகதிகளுக்கு நன்கொடை 
46. அரியநாயகிபுரத்தில் பண்டிட் ஜவஹர் 

லால் நேரு நூல் நிலைய நிதி 
47. ஸ்ரீகாசி கேதாரீசுவரர் கோவிலில் ஸ்ரீ 

குமாரசாமி அன்ன தானம் 


12,000 


3,500 


12,825 


5000 


3,500 


5,000 


Y 


3,500 


T 


7,500 
5,000 


7,000 


5,000 


48. ஸ்ரீ வில்லிபுத்தூரில் ஸ்ரீ குரு ஞானசம் 

பந்த சுவாமிகள் நினைவுத் தேவாரப் 

பரிசு 
49. திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணசடேசுவர 

சுவாமி கோவிலுக்கு மின்சார தீபமிட 
50. காஞ்சியில் மூவர் தேவாரப் பரிசு 
51. திருவஞ்சைக்களத்தில் சேரமான் பெரு 

மாள் நாயனார் நினைவு அன்ன தானம் 
52. 28 - வது நம்பர் ஸ்ரீசெந்திலாண்டவன் 

அன்னதானம் ( ஸ்ரீவைகுண்டம் முதல் 

ஆண்டு உதவி மூலதனம் ) 
53. 30.வது நம்பர் ஸ்ரீசெந்திலாண்டவன் 

அன்ன தானம் ( ஸ்ரீ காசிப் பல்கலைக் 
கழகத்திற்கு முதல் இரண்டாண்டு 

உதவி மூல தனம் அனுப்பியது )) 
54. 28 - வது நம்பர் ஸ்ரீசெந்திலாண்டவன் 

அன்ன தானம் ( திருச்செந்தூர் முதல் 

ஆண்டு உதவி மூலதனம் ) 
55. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகுமரகுருபர சுவாமி 

கள் கலைக்கோவில் பராமரிப்பு வகைக்கு 

கட்டிடமும் நிலமும் 
56. மாளவியா ஜீ பெயரால் 

டெல்லி , அலகாபாத் , லக்னோ, ஆக்ரா , 
அலிகார் முதலிய பல்கலைக்கழகங்களில் ) 
சைவ சித்தாந்த உபன்னியாசக் கட்டளை 


14,000 


5,000 


15,000 


( கல்கத்தா , 


5,000 


57. ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் , 

(சிதம்பரம் , மதுரை , திருச்செந்தூர்) 


60,000 


Ti 


5,000 


1,500 


45,000 


58. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் ஸ்ரீவைகுண் 

டம் ( தேவார மாணவர்கள் ) காசி 

யாத்திரைப் பரிசு 
59. திருப்பனந்தாள் மண்ணியாற்றில் 

சோமேசர் ஸ்நான கட்டம் நிறுவ 
60. ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்கள் உயர் 

நிலைப்பள்ளி நிறுவக் கட்டிடம் 
61. திருப்பனந்தாள் கல்லூரியில் ஸ்ரீ குமர 

குருபர சுவாமிகள் நினைவுத் தமிழ்ப் 

பரிசு நிதி 
62. 6 - வது ஸ்ரீ காசி பல்கலைக்கழக சைவ 

சித்தாந்த நிதிக்கு அதிகப்படியாக 

அளித்தது 
63. 30 - வது . ஸ்ரீ செந்திலாண்டவன் 

மதுரை முதலாண்டு உதவி மூலதனம் 


5,000 


16,000 


நிதி 


7,000 


நகர அச்சகம் , மதுரை ரோடு , திருச்சிராப்பள்ளி. 


